த த திருக்கோயில்கள்‌ வழிகாட்டி 





தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 


8: தமிழ்நாடு அரசு 


பட பத இந்து சமய அறநிலையத்துறை வெளியீட 
மையே! 





தலைப்பு 
பக்கங்கள்‌ 
விலை 
முதல்‌ பதிப்பு 


வெளியீடு & 
வடிவமைப்பு 


முன்‌ அட்டை 
பின்‌ அட்டை 


அச்சாக்கம்‌ 


திருக்கோயில்‌ வழிகாட்டி 


343 


ரூ. 


2014 


இந்து சமய அறநீலையத்துறை 
தமிழ்நாடூ அரசு 


பெரிய கோயில்‌, தஞ்சாவூர்‌. 
மகாமகக்‌ குளம்‌, கும்பகோணம்‌. 


நாடார்‌ பிரஸ்‌, கும்பகோணம்‌. 








அமைதி வளம்‌ வளர்ச்சி 





மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ 
செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள்‌ 


“கோயில்கள்‌ பொதுமக்களின்‌ சொத்துக்கள்‌, ஜாதி, 
சமய வேறுபாடின்றி அனைவரும்‌ கூடுகின்ற சமுதாயக்‌ 
கூடங்கள்‌, கல்விச்சாலைகள்‌ என்கின்ற உணர்வோடு பார்க்கும்‌ 
போது ஆலயத்‌ திருப்பணி உண்மையிலேயே, ஒரு உன்னத 
சமுதாயப்‌ பணி என்பதில்‌ சந்தேகமே இல்லை. 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ 
புரட்சித்தலைவி அம்மா அவர்கள்‌ 


தலைமைச்‌ செயலகம்‌ 
சென்னை - 600 009. 


பூ.செந்தூர்பாண்டியன்‌ 
இந்து சமயம்‌ மற்றும்‌ 
அறநிலையத்துறைத்துறை அமைச்சர்‌ ௦௫2" 





நாள்‌ : 23.05.2014 
வாழ்த்துச்‌ செய்தி 

ஒலியின்‌ ஓசையாய்‌, ஓங்காரத்‌ திருவடியாய்‌ எல்லோரும்‌ போற்றும்‌ 
வெற்றித்‌ தீருமகளாய்‌, தமிழர்களின்‌ குலவிளக்காய விளங்கும்‌ 
மாண்புமிகு இதய தெய்வம்‌ அம்மா அவர்களின்‌ நல்லாசியோட௫ 
இந்த வாழ்த்துச்‌ செய்தியை வழங்குகிறேன்‌. 

இலட்சிய வேட்கையுடன்‌, உலகமே வியந்து போற்றும்‌ உன்னதத்‌ 
திட்டங்களால்‌, தொலைநோக்குப்‌ பார்வையால்‌ தமிழகத்தை முதன்மை 
மாநிலமாக எல்லாத்துறைகளிலும்‌ வழிநடத்தும்‌ அம்மா அவர்களின்‌ மணி 
மகுடச்‌ செயல்களில்‌ ஒன்றாக இத்திருக்கோயில்கள்‌ வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ 
அமைகிறது. 

பிறவி எடுத்ததன்‌ பலனை ஒவ்வொரு மனிதனும்‌ அடைய வேண்டும்‌ 
என்றால்‌ ஆன்மாவைப்‌ பற்றி அறிய வேண்டும்‌. ஆன்மாவைப்‌ பற்றி அறிய 
ஒரே வழி தீருக்கோயில்களுக்குச்‌ சென்று வழிபடுவதே. மனித மனம்‌ உயரவும்‌, 
சமூக வாழ்க்கைச்‌ சிறக்கவும்‌ அனைவருக்கும்‌ வழிகாட்டியாகத்‌ திகழ்வது 
திருக்கோயில்களே. 

தமிழகத்தின்‌ பெருமையே திருக்கோயில்களைச்‌ சார்ந்துதான்‌ 
அமைகிறது. கோயில்‌ தீருநகரான தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ திருக்கோயில்‌ வழிகாப்டிப்‌ 
புத்தகம்‌ பக்தர்களுக்கும்‌, பக்திச்‌ சுற்றுலாப்‌ பயணிகளுக்கும்‌ கருத்துப்‌ 
பெட்டகமாகவும்‌, கருவூலமாகவும்‌ திகழும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 

இவ்வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ எல்லாவகையிலும்‌ மின்னி மிளிர்கிறது. 
இதனை நேர்த்தியோடு உருவாக்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும்‌, வாங்கிப்‌ 
பயன்பெறும்‌ உள்ளங்களுக்கும்‌ என்‌ அன்பையும்‌, நெஞ்சம்‌ நிறைந்த 
வாழத்துக்களையும்‌ நெகிழ்வோடு பதீவு செய்கிறேன்‌. 


அன்புடன்‌ 


7. ஒது 


(பூ.செந்தூர்பாண்மழயன்‌) 


VI 


சுற்றுலா, பண்பாடூ மற்றும்‌ 
நீ அறநீலையங்கள்‌ துறை, 

கன தலைமைச்‌ செயலகம்‌, 
சென்னை - 600 009 
தொலைபேசி : 044 - 25670820 


முனைவர்‌.ஒரா.கண்ணன்‌ 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ 





வாழ்த்துரை 
தமிழ்நாட்டிலுள்ள தீருக்கோயில்களைப்‌ பற்றிய வரலாறுகளை 
மாவட்ட வரிசையாக எழுதி வெளியிடுவது காலத்தின்‌ தேவையாகவுள்ளது. 
இதனை ஆன்மீக அன்பர்கள்‌ பெரிதும்‌ எதீர்நோக்கியுள்ளனர்‌. தமிழக 
நாகரிகம்‌ தீருக்கோயில்‌ நாகரிகமே. 
“கோயிலில்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌ 


திருக்கோயிலில்லாத தீருவிலூர்‌ 


என்னும்‌ கருத்தாழம்‌ தமிழக மக்களிடையே அழுந்தி உள்ளது. வாழ்க்கைச்‌ 
சூழல்‌ மற்றும்‌ கால வளர்ச்சியில்‌ பல்வேறு சிக்கல்களை எதீர்கொள்ளத்‌ துணியும்‌ 
போது ஏற்படும்‌ மனச்சலனங்கள்‌ ஆன்மீகத்‌ தேடல்களை அதிகரித்துள்ளன. 
பாடல்‌ பெற்ற தலங்கள்‌, பரிகாரத்‌ தலங்கள்‌, மங்களாசாசனம்‌ செய்யப்பெற்ற 
திருக்கோயில்கள்‌, இராசித்‌ தலங்கள்‌ என மக்கள்‌ தங்களின்‌ தேவைகளுக்கேற்ப 
திருத்தலங்கள்‌ நோக்கிப்‌ பயணிக்கத்‌ தொடங்கியுள்ளனர்‌. 

ஒரு கோயிலைப்‌ பார்க்கும்போது அதில்‌ உள்ள கல்‌ சிற்பங்கள்‌, 
மரச்சிற்பங்கள்‌ மற்றும்‌ பண்டை ஓவியங்கள்‌ (Mபா௮5) அக்கோயிலின்‌ தல 
வரலாற்றை எடுத்துரைக்க அங்கே எவரும்‌ இலர்‌. பல கோயில்களில்‌ இராமாயணம்‌, 
மகாபாரதம்‌, தீருவிளையாடல்‌ புராணம்‌ போன்ற காப்பியங்களில்‌ வரும்‌ புராண 
வரலாற்றுக்‌ காலத்தில்‌, இறைவன்‌ நடத்திய தீருவிளையாடல்கள்‌ காட்சிப்‌ 
படுத்துவதன்‌ மூலம்‌ எடுத்துரைக்கப்‌ படுகின்றன. உதூரணமாகத்தீருப்புடைமருதூர்‌ 
இராஜகோபுர ஓவியங்கள்‌, திருக்குற்றாலச்‌ சித்சபை ஓவியங்கள்‌ போன்றவை. 
ஆதலால்‌, அதிகார பூர்வமாக வெளியிடப்படும்‌ இவ்வழிகாட்டி நூல்‌ செல்லும்‌ 
கோயில்களைப்‌ பற்றி அறிவதற்கு இன்றியமையாததாக இருக்கீறது. 

மேலும்‌ வெளிநாட்டு உள்நாட்டுச்‌ சுற்றுலாப்‌ பயணிகள்‌, குறிப்பாக இந்து 
மதத்தின்‌ மீதும்‌ இந்தியாவின்‌ பண்டைய கலாசாரத்தை அறியவும்‌ தங்கள்‌ பயணத்‌ 
தீட்டங்களை வகுக்க இவ்வழிகாட்டி நூல்‌ நல்ல உறுதுணையாக அமையும்‌. 


Vil 


மாவட்டந்தோறும்‌ இவ்வழிகாட்டி நூல்கள்‌ இந்து சமய அறநிலையத்‌ 
துறையினரால்‌ வெளியிடப்பட்டமைக்கு என்‌ மனமார்ந்த வாழ்த்துக்கள்‌. எல்லா 
மாவட்டங்களையும்‌ அடக்கீய மாநீல அளவிலான ஒரு வழிகாட்டி நூலையும்‌, 
மாவட்ட நூல்களைச்‌ சுருக்கி வெளியிட வேண்டும்‌ என்று பிரார்த்தித்துக்‌ 
கொண்டு வாழ்த்துகிறேன்‌. 

ஆலயம்‌ தொழுவது சாலவும்‌ நன்று என்பது அவ்வைப்‌ பிராட்டியாரின்‌ 
நல்லுரையாகும்‌. அறம்காத்த பண்டைத்‌ தமிழ்‌ மன்னர்கள்‌ அறச்சின்னங்களாக 
ஆலயங்களை எழுப்பி, தத்தம்‌ இயல்பிற்கேற்றவாறு பொன்னும்‌ பொருளும்‌ 
வழங்கி அவைகளைப்‌ பண்புக்‌ களஞ்சியங்களாக உருவாக்கி வைத்துள்ளனர்‌. 
அண்டை நாட்டார்‌ வந்து வியந்து போற்றும்‌ கவின்கலைச்‌ சிற்பங்களையும்‌, 
ஓவியக்‌ கலைகளையும்‌ ஒவ்வொருவரும்‌ கண்டூ பேறு உவகைக்‌ கொள்ள வேண்டிய 
ஒன்றாகும்‌. தீருக்கோயிலின்‌ தொன்மை கருதி மாவட்டந்தோறும்‌ உள்ள 
திருக்கோயிலகளுக்குச்‌ சென்று கண்ணாரக்‌ கண்டு, நெருக்குருக நீன்று, 
நீனைந்தேந்தி வழிபட ஏதுவாக மாவட்டக்‌ கையேடு தலஹலாற்றோடுூவவெளியிடுவது 
பக்தர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாகும்‌. 

இக்கையேடூ வெளியிடுவதற்குத்‌ தலவரலாறு முதல்‌ அப்பகுதி 

திருக்கோயில்களின்‌ தனிச்சிறப்புகள்‌ வரை கொடுத்துதவி, மாவட்டந்தோறும்‌ 
இந்நூல்‌ வெளியிட உறுதுணை புரிந்த அத்துணை அன்பர்களுக்கும்‌ 
வாழ்த்துக்கள்‌. 


அன்புடன்‌ 
AC 
5 ஓ மைர 


(முனைவர்‌ ஒரா.கண்ணன்‌) 


vill 


ப.தனயால்‌, எம்‌.ஏ., பி.எல்‌., 
ஆணையர்‌ 
இந்து சமய அறநிலையத்துறை “ 


15, உத்தமர்‌ காந்தி சாலை, 

நுங்கம்பாக்கம்‌, சென்னை - 600 034 
அலுவலகம்‌ : 044-2833 4815 

நீகரி : 044-2833 4816 
மின்னஞ்சல்‌ : t௩.endownments@gmail.com 





வாழ்த்துரை 

“கால்களால்‌ பயன்‌என்‌ கறைக்கண்டன்‌ உறை கோயில்‌ 

கோலக்கோபுரக்‌ கோகாணம்‌ சூழாக்‌ கால்களால்‌ பயன்‌என்‌ 
என்னும்‌ நாவுக்கரசரின்‌ நன்மொழிக்கேற்ப, ஆயிரம்‌ நாமம்‌ உரைப்பினும்‌ 
அணுப்பொழுதாவது அவன்‌ அருளாலே அவன்‌ தலம்‌ நீன்று அவன்‌ தாள்‌ 
வணங்கி மகிழ்வதற்கு ஈடில்லை என்பார்கள்‌. இப்பேரின்பத்தை எந்நாளும்‌ 
அனுபூதியடையக் கிடைத்த வாய்ப்பு வாழ்நாளில்‌ கிடைத்த பிறவிப்‌ பயனாகும்‌. 

சமயத்தின்‌ மூலம்‌ உயர்‌ பண்பினையும்‌, ஒழுக்கத்தையும்‌, நம்பிக்கையையும்‌, 
இடர்பாடுகளைச்‌ சமாளிக்கும்‌ மனப்பான்மையும்‌ ஏற்படுத்துதல்‌ முடியும்‌. 
உண்மை, தூய்மை, அன்பு, நேர்மை, அயராத நம்பிக்கை போன்ற உயர்‌ 
பண்புகளை மக்களிடையே ஏற்படுத்தி மனித ஆளுமை வளர்ச்சிக்குப்‌ 
பெரிதும்‌ உதவுவது திருக்கோயில்கள்‌ சார்ந்த பண்பாட்டு அசைவுகளே 
ஆகும்‌. அதனாலதான்‌ அரசன்‌ முதல்‌ சாமானியவன்‌ வரை அவரவர்‌ 
அரண்மனைகளையும்‌ இல்லங்களையும்‌ காப்பதைவிட ஆலயங்களைக்‌ 
காத்து வந்தனர்‌. அந்த வகையில்‌ தமிழகத்தின்‌ ஒவ்வொரு தலமும்‌ ஒரு 
சிறப்புப்‌ பெற்றவை. தலங்கள்‌ தோறும்‌ தரிசிப்பதால்‌ முன்னோர்கள்‌ தடம்‌ பதித்த 
மண்ணிலநாமும்‌ சென்று புண்ணியம்‌ அடைந்தவர்களாகிறோம்‌. 

நல்லறம்‌ செய்து நற்கதி எய்திடச்‌ சென்றிடுவீர்‌! சிறப்புப்‌ பெற்ற 
திருக்கோயில்களுக்குப்‌ பக்தி நெறியினிற்‌ சென்று பரகதிவேட்கையராகிப்‌ 
பாவம்‌ நீக்கிச்‌ சித்திபெற முயல்வோர்க்கு இந்நூல்‌ பெரிதும்‌ ஆற்றுப்படுத்தும்‌. 

இவ்வழிகாட்டி நூல்‌ வெளிவர உதவிய ஆன்மீக எழுத்தாளர்‌ காலஞ்‌ 
சென்ற தீரு. மயன்‌ அவர்களின்‌ பணி போற்றுதற்குரியது. இந்நூல்‌ வெளிவர 
உதவிய நல்‌ உள்ளங்களுக்கு வாழத்துக்களைத்‌ தெரிவித்து, அனைவரும்‌ 
இறைவன்‌ தீருவருளால்‌ எல்லா வளமும்‌ பெற்றுப்‌ பல்லாண்டூ வாழ வாழ்த்துகிறேன்‌. 

நன்றி, 
பத ரசி கலி 


(ப.தனபால்‌) 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 


1 | 


- கும்பகோணம்‌ 


திருச்சிராப்பள்ளி_ 


னா திருவையாறு ”” 


_ பாபநாசம்‌ 


குஞ்சாவூர்‌ 


ஒரத்தநாடு 


புதுக்கோட்டை 


நாகப்பட்டினம்‌ “/ 





பொருளடக்கம்‌ 


தஞ்சையைச்‌ சுற்றி 
திருவையாற்றைச்‌ சுற்றி 
பாபநாசத்தைச்‌ சுற்றி 
கும்பகோணத்தைச்‌ சுற்றி 
திருவிடைமருதூரைச்‌ சுற்றி 
பட்டுக்கோட்டையைச்‌ சுற்றி 


பேராஷாணியைச்‌ சுற்றி 


Xi 


1-45 


46 - 102 


103 -171 


172 - 245 


246 - 293 


294 - 321 


322 - 333 





தஞ்சையைச்‌ சுற்றி 


திருக்கானூர்‌ 


நெல்லித்தோப்பு 
2 


இ 
புன்னைநல்லூர்‌ 


சூரக்கோட்டை 





xil 





௬. தஞ்சையைச்‌ சுற்றி... 


1. தஞ்சாவூர்‌ 1-25 
2. சூரக்கோட்டை 26-27 
3. திருக்கானூர்‌ 26 - 29 
4. வல்லம்‌ 30-34 
5. புன்னைநல்லூர்‌ 32-30 
6. நெல்லித்தோப்பு 40 - 41 


7. கரந்தை 42 - 44 


(1 


அருள்மிகு 
பிரகத்சுவரார்‌ திருக்கோயில்‌ இராஜாஜேச்சரம்‌ 


தஞ்சாவூர்‌ 


தமிழரின்‌ பெருமையை தரணி அறியச்‌ செய்த இராஜராஜசோழனின்‌ 
பெருமைக்கு, தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ திருக்கோயில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளாகச்‌ 
சான்று கூறி வருகிறது.நமது நாட்டிற்கு வருகை தரும்‌ வெளிநாட்டவர்கள்‌ 
விரும்பித்‌ தேடிவரும்‌ இடங்களில்‌ ஒன்றாக இது உள்ளது. இராஜராஜ 
சோழன்‌ கி.பி. 85ல்‌ இக்கோயிலைக்‌ கட்டத்துவங்கி கி.பி.1010 ல்‌ நீறைவு 
செய்தார்‌ என்று தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌ கூறுவர்‌. தான்‌ கட்டிய 
சிவாலயத்தில்‌ தேவாரப்‌ பதிகங்கள்‌ பாடிட நாற்பத்தி எட்டு ஓதுவார்களையும்‌, 
கானம்பாடூவோர்‌, நட்டூவர்‌, சங்குகாளம்‌ ஊதுவோர்‌, மாலை கட்டுவோர்‌, 
விளக்கு ஏற்றுவோர்‌, பரிசாரகர்‌, மெய்காவல்‌ ஆகியோரையும்‌, 400 
நடனப்‌ பெண்களையும்‌ நீயமித்தான்‌. சுவாமியின்‌ கருவறையின்‌ முன்‌ 
திருப்பதிகம்‌ விண்ணப்பிக்க ஐம்பது பேர்களை நீயமித்தீருந்ததாகக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. 

குமிழகத்தின்‌ தலைசிறந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக 
விளங்கும்‌ தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ தீருக்கோயில்‌, வடவாற்றின்‌ 
தென்கரையில்‌ உள்ளது. நான்கு புறமும்‌ அகழி சூழ்ந்த கோட்டைச்‌ 
சுவர்க்குள்ளே இரண்டு அடுக்குகள்‌ கொண்ட திருச்‌ 
சுற்றுடன்‌, எழுஎக்கர்நீலப்பரப்பிலஅமைந்தகதிருக்கோயில்‌. 
பெருவுடையார்‌ கோயிலின்‌ முகப்புக்‌ கோபுரம்‌ 5 







நீலைகள்‌ கொண்டதாகும்‌. அது கேரளாந்தகன்‌ 
வாயில்‌ என்று அழைக்கப்படுகிறது. கேரள அரசன்‌ 
ரவிவர்மனைப்‌ போரில்‌ வென்றதன்‌ நீனைவாக, 
இந்த வாயிலுக்கு கேரளாந்தகன்‌ வாயில்‌ எனப்‌ 
பெயரிட்டான்‌ இராஜராஜ சோழன்‌. இரண்டாம்‌ 
- வாயில்‌, இராஜராஜன்‌ வாயில்‌ என்று அழைக்கப்‌ 





படுகிறது.வாயிலின்‌ இருபுறமும்‌ உள்ள துவார பாலகர்களின்‌ உயரம்‌ 
20 அடியாகும்‌. உலகிலேயே மிகப்பெரிய துவார பாலகர்‌ சிலைகள்‌ இவை. 
அர்த்தமண்டபத்தின்‌ தெற்குப்புற வாயில்‌ விக்கிரம சோழன்‌ வாயில்‌ 
என்று பெயர்‌. 

உள்ளே நுழைந்ததும்‌, நம்‌ கவனத்தை ஈர்ப்பது 40 டன்‌ 
எடையும்‌, 12 அடி உயரம்‌, 18 அடி நீளம்‌ கொண்ட நந்திதான்‌. சுமார்‌ 
எட்டரை அடி அகலம்‌, ஒரே கல்லில்‌ அமைந்தது. பிரதோஷ நாட்களில்‌ 
மாலைநேரம்‌, நந்திதேவர்க்கு நடைபெறும்‌ அபிஷேகம்‌ காண மக்கள்‌ 
நூற்றுக்கணக்கில்‌ கூடுவர்‌. 

உலகத்து மக்களையெலலாம்‌ கவர்ந்தீழுக்கும்‌ பெருவுடையார்‌ 
மூலவர்‌ விமானம்‌ 216 அடி உயரம்‌ கொண்டதாகும்‌. உயரே உள்ள சதுரக்‌ 
கல்லின்‌ மீது வட்டவடிவமான சிகரமும்‌, அதன்‌ மீது 12 அடி உயரக்‌ 
கலசமும்‌, கம்பீரமாக விண்ணைத்‌ தொடூவதுபோலக்‌ காட்சி தருகின்றன. 
கருவறையின்‌ வெளிப்புறச்‌ சுவர்களில்‌ உள்ள தேவகோஷ்டங்களில்‌ 
மகேசுவர மூர்த்தங்கள்‌ அழகூட்டுகின்றன. விமானத்தின்‌ மேல்‌ 
குளத்தில்‌ 108 நாட்டியகரணச்‌ சிற்பங்களில்‌ 80 மட்டுமே உள்ளன. 

தொலைவிலிருந்தே காணும்‌ வகையில்‌ மூலவர்‌ தீருமேனி மிகப்‌ 
பெரிதாக உள்ளது. 6 அடிஉயரம்‌, 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார்‌ 
மேல்‌ உள்ள லிங்கத்‌ தீருமேனி மட்டூம்‌ 13 அடி உயரம்‌. நர்மதை ஆற்றில்‌ 
இருந்து ராஜராஜனால்‌ கொண்டூவரப்பட்ட அழகுத்‌ தீருமேனி அது! 
பெருவுடையார்‌ என்ற பெயருக்கேற்ற கம்பீரம்‌! சிவலிங்கப்‌ பிரதிஷ்டை 
செய்தபோது மருந்து சார்த்தீட உடன்‌ இருந்தவர்‌ கருவூர்த்தேவர்‌ 
ஆவார்‌. அவரது உருவச்சிலையும்‌ கோயிலில்‌ உள்ளது. 
உலக முமழுதுமுடைய நாச்சியார்‌ 

பெரியநாயகி என்று இன்று அழைக்கப்படூம்‌ அம்மன்‌ சந்நீதியை 
எழுப்பியவர்‌ கோனேரின்மை கொண்டான்‌ ஆவார்‌. நீன்ற கோலத்தில்‌ 
அருளாட்சி செய்கிறாள்‌ பெரியநாயகி. உள்சுற்றில்‌ இரட்டை விநாயகர்‌, 
சண்முகர்‌, சனீசுவரர்‌, சகஸ்ரலிங்கம்‌, துர்க்கை ஆகிய சந்நிதிகள்‌ 


உள்ளன. 


தலை னு A 


சப்தமாதர்களில்‌ ஒருத்தியான வாாகிக்கு தனி சந்நீதீஒன்றும்‌ உள்ளது. 
எட்டுகரங்கள்‌ கொண்டு, சங்கு, சக்கரம்‌, சலம்‌, உடுக்கை, கதை, கத்தி, 
உலக்கை, கலப்பை ஆகிய ஆயுதங்களைத்‌ தாங்கிய அமர்ந்த கோலம்‌. 
பஞ்சமி நாட்களில்‌, வாராகி சந்நிதியில்‌ ஏராளமான பக்தர்களைக்‌ 
காணமுடிகிறது. இத்திருக்கோயிலில்‌ உள்ள முருகப்‌ பெருமான்‌ மீது 
அருணகிரிநாதர்‌ பாடிய திருப்புகழ்‌ உள்ளது. 

இங்குள்ள கல்வெட்டுக்கள்‌ சிவபாத சேகரன்‌ கல்வெட்டுக்கள்‌ என்ற 
நூலில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. இறைவனின்‌ பெயர்‌ தட்சிண 
மேருவிடங்கர்‌, ஆடல்வல்லான்‌, இராசராசேச்சரமுடையார்‌ கூற்றத்துத்‌ 
குஞ்சாவூர்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளன. பிரகதீசுவர மகாத்மியம்‌, சமீவன 
க்ஷேத்ர மகாத்மியம்‌ எனும்‌ நூல்கள்‌ வடமொழியிலும்‌, கொட்டையூர்‌ 
சிவக்கொழுந்து தேசிகரின்‌ பெருவுடையார்‌ உலா தமிழிலும்‌ உள்ளன. 


சதயத்‌ திருவிழா 
குமிழக அரசின்‌ சார்பில்‌ ஆண்டுதோறும்‌ இராஜராஜனின்‌ சதயத்‌ 
திருவிழா நடத்தப்படுகிறது. திருக்கோயில்‌ தொல்பொருள்‌ துறையின்‌ 
பராமரிப்பிலும்‌, வழிபாடுகள்‌ தஞ்சாவூர்‌ அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ 
நீர்வாகத்தீனும்‌ நடைபெறுகின்றன. சுற்றுலாத்‌ துறையில்‌ தனி இடம்‌ 
வகீப்பது தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ ஆகும்‌. 
சந்தர சேகரி நாக பூஷஷ்ணத்தீ யண்ட 
முண்ட நாரணி யால போஜ னத்தீ யம்பை 
குந்த பூரண ஞான வேள்கு றத்தி துஞ்சு மணிமார்பா 
சண்ட நீலக லாப வாசி யிற்றி கழ்ந்து 
கஞ்சன்‌ வாசவன்‌ மேவி வாழ்ப தீக்கு யர்ந்த 
குஞ்சை மாநகர்‌ ராஜ கோபு ரத்தமர்ந்த பெருமாளே! 
- திருப்புகழ்‌ - 900 


திருவிழாக்கள்‌ : சித்திரைமாத பிரமோற்சவம்‌, ஆஷாடநவராத்திரி, 
ஐப்பசி மாத அன்னாபிஷேகம்‌, சதய விழா, மகர 
சங்கராந்தி, மகாசிவராத்திரி, மாத பிரதோஷங்கள்‌. 

ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌-613001 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 முதல்‌ ரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04362 - 274476 

மின்னஞ்சல்‌ : thanjavurpalacedevasthanams8@gmall.com 

இணையதளம்‌ : www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 

இந்த திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தான நீர்வாகத்திற்கு உட்பட்டது. 


தஞ்சை ஆடவல்லான்‌ திருமேனியின்‌ விவரம்‌ 


“கீழ்கிபந்த முசலகனோடு கூட முக்காலே அரைக்கால்‌ முழல்‌ 
உசாரமும்‌ மூந்ஹஸ்தம்‌ நாலும்‌, ஜடைமேல்‌ கங்க பட்டாரகியும்‌, 
ஜடை ஒன்பதும்‌, பூமாலை ஏழும்‌ உடைய கனமாக எழுந்தருள்‌ 
வித்த ஆடவல்லார்‌ திருமேனி. ஐவிரல்‌ உசரத்து அரை முழ நீளத்து 
இவர்‌ எழுந்தருளி நீன்ற மூவிரல்‌ உசரம்‌ உடைய பத்மம்‌ ஒன்று. 
ஐவிரல்‌ உசரத்து அரை முழ நீளத்துப்‌ பதிற்று விரல்‌ அகலமூடைய 
பீடம்‌ ஒன்று, மும்முழமே இருவிரல்‌ சுற்றில்‌ கனமாகச்‌ செய்த 
பிரபை ஒன்று 








il, 


பதி 


சீ 
்‌ 


உடன ॥ 5 வன்‌ பு 
"1 [அள 


கணி 


1 
- 


[ன ரி 


இ பூ fA 
இர தியரி 


ட்‌ க்‌ 


ப 
ட 
உம்‌ 
£ 
Hi 





TE அ: டட] 
ணா ட்டா - ஸ்‌ 





இலபகாராடி ராலயா ரார்ர்முகர்॥ கயடிகள மட ரயப்றால 
Dyeing அய சயப்னு பலவ க ராபரா 


ந ஈத ட்‌ த 


அட்ட 














7 


தஞ்சை பெரிய கோயில்‌ கருனணறையின்‌ மேல்‌ 
அ ல்‌ ங்ட கால ஓவியங்கள்‌ 


எயிட்‌ 


்‌ ௩A த. 


ப க க 





நர்த்தனம்‌ ஆரும்‌ திரிபுரம்‌ எரித்த 
நடராவர்‌ விரிசடைக்‌ கடவன்‌ 





ஜிரிபுராந்தகரை எதிர்க்கும்‌ அசுரன்‌ 


ண கை. 8 "அததான்‌. 


அருள்மிகு 
கீழ சிங்கபெருமாள்‌ திருக்கோயில்‌ 
சாமந்த நாராயண விண்ணகம்‌ தஞ்சாவூர்‌ 





தஞ்சாவூர்‌ கீழராஜவீதியிலிருந்து, கோட்டையின்‌ கிழக்கு வாசலுக்கு 
செல்லும்‌ சாலையில்‌ உள்ள கொண்டிராஜ பாளையத்தில்‌ உள்ளது. தெற்கு 
நோக்கிய திருக்கோயில்‌. 

குஞ்சையின்‌ கீழக்குப்‌ பகுதியில்‌ உள்ள யோகநரசிம்மர்‌ திருக்கோயிலை 
கீழசிங்கப்பெருமாள்கோயில்‌ என்றும்‌, வெண்ணாற்றங்கரையில்‌ உள்ள 
மாமணிக்‌ கோயில்களில்‌ ஒன்றான வீரநரசிங்கப்‌ பெருமாள்‌ திருக்கோயிலை 
மேல நரசிங்கப்‌ பெருமாள்கோயில்‌ என்றும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 

அழகிய 3 நிலை இராஜ கோபுரத்துடன்‌ கூடிய திருக்கோயில்‌ 
கருவறையில்‌ 1 1/2 அடி உயரமான பீடத்தில்‌ ஆறரை அடி உயரத்தில்‌, 
ஆஜானுபாகுவாக, கம்பீரமாக அமர்ந்த நிலையில்‌ யோக நரசிங்கப்‌ 
பெருமாள்‌, சேவை சாதிக்கிறார்‌. மெய்‌ சிலிர்க்கும்‌ தோற்றம்‌. 


தை அ கவு 


ஆபரணங்களோடும்‌, வெள்ளிக்‌ கவசம்‌ சார்த்திய திருக்கோலம்‌, 
மக்களை வசீகரிக்கக்‌ கூடியதாகும்‌. உற்சவர்‌ லட்சுமி நரசிங்கப்‌ 
பெருமாள்‌. தாயார்‌ கமலவல்லி, தனி சந்நீதியில்‌ அமர்ந்த கோலத்தில்‌ 
உள்ளார்‌. வெளிச்சுற்றில்‌, இடதுகரத்தை மேலே உயர்த்தி, வலது காலை 
சற்றே மேலே தூக்கிய நிலையில்‌ நடனமாடும்‌ கோலத்தில்‌ 
கண்ணபிரான்‌ காட்சி தருகிறார்‌. அழகிய மூர்த்தம்‌. 
மாதந்தோறும்‌ சுவாதி நட்சத்திரத்தன்று யோகநரசிம்ம 
பெருமானுக்குத்‌ திருமஞ்சனத்துடன்‌ கூடிய சிறப்பு வழிபாடுகள்‌ நடை 
பெறுகின்றன. பிரதோஷகால சிறப்பு வழிபாடும்‌ நடைபெறுகின்றது. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : கஞ்சாவூர்‌-613001 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 முதல்‌ ரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


தொலைபேசி : 04362 - 223384 
மின்னஞ்சல்‌ உ thanjavurpalacedevasthanam88@gmail.com 
இணையதளம்‌ உ www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 


இந்த திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தான நீர்வாகத்திற்கு உட்பட்டது. 





அருள்மிகு 
ராஜகோபால சுவாமி திருக்கோயில்‌ 


கஞ்சாவூர்‌ 





அரசர்கள்‌ காலத்தில்‌, கிருக்கோயில்களுக்கு சிலைகள்‌ வடிக்கும்‌ 
பட்டறையாக இருந்து, நாளடைவில்‌ அழகிய கோபுரமும்‌, மகா மண்டபமும்‌ 
கொண்ட தீருக்கோயிலாக மாறியிருக்கக்‌ கூடும்‌. 

திருக்கோயிலுக்குள்‌ நுழைந்ததும்‌ வலப்புறம்‌ நாம்‌ காண்பது 
பகளாமுகி அம்மன சந்நதி ஆகும்‌. சக்தியின்‌ பத்து வடிவங்களில்‌ பகளாமுகி 
கனித்துவம்‌ பெற்றவள்‌. செம்மேனி நாதர்‌ என்று ஈசனை அழைப்பது 
போல, செந்நீற வடிவில்‌, துஷ்டநிக்ரக ரூபிணியாக எட்டு கரங்களோடு 
காட்சி தருகிறாள்‌. மூலவர்‌ சிலை முன்னே அழகிய பஞ்சலோகத்‌ திருமேனி, 
பகளாமுகியின்‌ அழகு வடிவமாகத்‌ திகழ்கிறது. 

அடுத்து, பெரிய வளாகத்தில்‌, எண்ணற்ற திருமேனிகள்‌. 
சக்ரபாணியின்‌ திருமேனிகள்‌, எண்ணிக்கையில்‌ ஏழு. வெவ்வேறு 
கோயில்களுக்காக படைக்கப்‌ பட்டவையாக இருக்கக்‌ கூடும்‌. 
தீருவையாற்றுக்கு வடக்கே உள்ள தீருமானூரில்‌ சாலை நடுவே முழுமை 
பெறாத சக்ரபாணி சிலையை நீனைவூட்டூபவையாகும்‌. 


அ 


பாண்டூங்கப்‌ பெருமான்‌ 

சரபோஜி வம்சத்தவரின்‌ குலதெய்வமான பாண்டூரங்கப்‌ பெருமானின்‌ 
அழகுத்‌ தீருமேனி ஆறடி உயரம்‌ கொண்டது. இருபுறமும்‌ இரு தேவியர்‌. 
விட்டோபா என்றும்‌ ரகுமாயி என்றும்‌ பக்தர்கள்‌ அழைத்தீடும்‌ வடிவங்கள்‌. 
அருகிலேயே ஏழடி உயரங்கொண்ட சஞ்சீவிராயர்‌ சிலை, ஐந்தடி உயரத்தில்‌ 
மகாகணபதீ, ௯னிவாசப்‌ பெருமாள்‌, ஐந்து முகங்கள்‌ கொண்ட சதாசிவலிங்கம்‌, 
யந்தீரங்களோடூ கூடிய நவக்கீரகங்கள்‌, வேணுகோபாலகிருஷ்ணன்‌ 
இவைகளோடு, பல சிலை வடிவங்கள்‌ உள்ளன. 
சி6வந்திரா்‌ 

மகாமண்டபத்தைக்‌ கடந்து சென்றால்‌, கருவறையில்‌ சிவேந்தீரர்‌ 
என்று அழைக்கப்படும்‌ சக்ரபாணியின்‌ தீருஉருவே வழிபாட்டில்‌ உள்ளது. 


ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌ - 613001 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 
பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது 

வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 


தொலைபேசி : 04362-223384 
மின்னஞ்சல்‌ உ thanjavurpalacedevasthanam88@gmail.com 
இணையதளம்‌  : www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 


அட்ட புஷ்பங்கள்‌ 


1. புன்னை 2. வெள்ளருக்கு 
3. சண்பகம்‌ 4. நந்தியாவட்டம்‌ 
5. நீலோற்பவம்‌ 6. பாதிரி 

7. அலரி 8. செந்தாமரை 





அருள்மிகு 
பங்காரு காமாட்சியம்மன்‌ திருக்கோயில்‌ 


குஞ்சாவூர்‌ 


தஞ்சாவூர்‌ நகரத்தின்‌ மையப்‌ பகுதியில்‌, மேல இராஜவீசியில்‌ பங்காரு 
காமாட்சி அம்மன்‌ தீருக்கோயில்‌ உள்ளது. 

பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌, காஞ்சிபுரத்தில்‌ நிகழ்ந்த அந்நியர்‌ 
படையெடுப்பின்போது, காஞ்சி மாநகரில்‌ குடிகொண்டிருந்த சொர்ண 
காமாட்சி அம்மனின்‌ திருமேனியைச்‌ செஞ்சி வழியாக உடையார்‌ பாளையம்‌ 
ஜமீன்‌ வரை பத்திரமாகக்‌ கொண்டு சென்றனர்‌. 

பங்காரு காமாட்சி அம்மன்‌ தஞ்சைக்கு தனிச்சிறப்பு தந்துள்ள 
திருக்கோயில்‌. காஞ்சிபுரத்திலிருந்து, பாதுகாப்புடன்‌ புறப்பட்ட அம்மனின்‌ 
திருமேனி, செஞ்சியில்‌ பதினைந்து ஆண்டுகளும்‌, அதன்‌ பின்னர்‌ பெரம்பலூர்‌ 
அருகில்‌ உள்ள உடையார்பாளையம்‌ ஜமீனில்‌ அறுபது ஆண்டூகளும்‌, 
பகைவர்‌ கண்ணில்‌ படாமல்‌ மறைத்து வைக்கப்‌ பட்டிருந்தது. 

அதன்பின்னர்‌ அறுபது ஆண்டூகள்‌ தீருவாரூரில்‌ இருந்த 
பின்னர்‌ தஞ்சை வந்து சேர்ந்த காமாட்சி அம்மனுக்கு, பிரதாபசிம்மன்‌ 
ஆட்சிக்‌ காலத்தீல்‌ தான்‌ தீருக்கோயில்‌ எழுப்பப்பட்டது. 

1746 முதல்‌ 1887 வரையில்‌, இந்தக்‌ கோயிலின்‌ கட்டுமானப்‌ 
பணிகள்‌ நடைபெற்றன. கருவறை, விமானம்‌, மண்டபம்‌, சுற்று மதிற்சுவர்‌, 
இராஜகோபுரம்‌ அத்தனையும்‌, வெவ்வேறு மன்னர்கள்‌ காலத்தில்‌ 
நடைபெற்ற விரிவாக்கப்‌ பணிகளே. தீருக்கோயில்‌ தலமரம்‌ - வில்வம்‌. 

திருக்கோயில்‌ இராஜகோபுரத்தீற்கும்‌, கருவறைக்கும்‌ இடையே 
மண்டபம்‌ உள்ளது. கருவறையின்‌ வாசலில்‌ இருபுறமும்‌, நான்கு கரங்கள்‌ 
கொண்ட துவாரபாலகியர்‌ உள்ளனர்‌. நின்றகோலத்தில்‌, இடுப்பை 
சற்றே வளைத்தபடி வலதுகரத்தில்‌ கிளியைத்‌ தாங்கியபடி பேரழகுடன்‌ 
காட்சித்தருகிறாள்‌ காமாட்சி அம்மன்‌. 


அணை... அனார்‌. 


காஞ்சிபுரத்தீலிருந்து தஞ்சை வரை பயணித்து அம்மனை இங்கே 
பிரதிஷ்டை செய்த மூன்று குடும்பத்தினர்‌, பரம்பரை ஸ்தானிக பூஜையை 
செய்யும்‌ உரிமை பெற்றவர்கள்‌. அம்மனுக்கு தீனசரி அபிஷேகம்‌ 
கிடையாது. ஆண்டுதோறும்‌ பதினொரு அபிஷேகங்கள்‌ மட்டுமே. காஞ்சி 
காமாட்சி அம்மனும்‌, மூலஸ்தானத்தை விட்டூ வெளியே வருவது இல்லை. 
சொர்ண காமாட்சி அம்மன்‌ உற்சவத்‌ திருமேனிக்கு காணும்‌பொங்கல்‌ 
நாளில்‌ முழுத்தேங்காயை உடைக்காமல்‌ நீவேதனம்‌ செய்யும்‌ வழக்கம்‌ 


உள்ளது. 


தீருவிழாக்கள்‌ : ஐப்பசிமாதம்பூரம்‌, நவராத்திரி 9 நாட்கள்‌, பங்குனி 
உத்திரம்‌ திருக்கல்யாண உற்சவம்‌, ஆகியவை 
சிறப்புமிக்க நாட்கள்‌ ஆகும்‌. 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கஞ்சாவூர்‌-613 001 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 5 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
(பிரதி வெள்ளி இரவு 10 மணி வரை) 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது. 

இந்த திருக்கோயில்‌ காஞ்சி காமகோடி பீடம்சங்கர மடம்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 


இளைய பிள்ளையார்‌ 
சீர்காழியில்‌ அம்பிகையினால்‌ ஞானப்பால்‌ 
அருந்திய சம்பந்தருக்கு “இளையபிள்ளையார்‌” என்ற 
பெயரும்‌ உண்டு. ஞானசம்பந்தர்‌, முருகனின்‌ அவதாரம்‌ 


என்றும்‌, முருகன்‌ விநாயகருக்கு இளையவர்‌ என்பதால்‌, 


இப்படி கூறுவர்‌. சம்பந்தர்‌ முருகனின்‌ அவதாரம்‌ என்பதை 
அருணகிரிநாதர்‌ திருப்புகழினும்‌ ஒட்டக்கூத்தர்‌ 'தக்கயாகப்பரணி' 
யிலும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 








நு ந ந “௫ 


1 ஆணி 
ர பா ்‌ ர்‌ 


டண, 


ர சதபத மனை ரம கட ௩ 
1 ல்‌ இடப்பட்ட 5 [25 டர அ கக்கின 1 


mm 





அருள்மிகு 
சங்கரநாராயணர்‌ திருக்கோயில்‌ 


குஞ்சாவூர்‌ 





தஞ்சை மாநகரில்‌, மேலராஜ வீதியில்‌ சிவகங்கைக்‌ குளத்தருகில்‌ 
உள்ளது. பிரகதீசுவரர்‌ தீருக்கோயிலுக்கும்‌ கொங்கணேசுவரர்‌ திருக்‌ 
கோயிலுக்கும்‌ இடையே அமைந்துள்ளது. 

சைவ - வைணவ ஒற்றுமையின்‌ சின்னமாக விளங்குபவரே 
சங்கர நாராயணர்‌. வலப்புறம்‌ சிவபெருமானின்‌ அம்சமாகவும்‌, இடப்புறம்‌ 
நாராயணரின்‌ அம்சமாகவும்‌, விளங்கும்‌ அற்புதக்கோலம்‌ அது. 

வலப்புறம்‌ ஜடாமகுடம்‌, கங்கை, சந்தீரன்‌, நெற்றிக்கண்‌, மகர 
குண்டலம்‌, திருநீறு, உருத்திராட்சமாலை, மேற்கரத்தில்‌ மழு, இடுப்பிலே 
புலித்தோல்‌ அணிந்தபடி அபயக்கரம்‌ நீட்டும்‌ சிவனின்‌ தோற்றமும்‌, 
இடதுபுறம்‌ மணிமகுடம்‌, திருநாமம்‌, திருவாபரணங்கள்‌ மேற்கரத்தீல்‌ சங்கு 
தனை ஏந்தியபடி, திருமாலாகவும்‌ காட்சி தருகிறார்‌. சங்கரநாராயணர்‌ 
அருகில்‌ பார்வதி தேவியும்‌, லட்சுமியும்‌ உள்ளனர்‌. 


சை அ 0A 


சோழர்‌ பரம்பரையில்‌ வந்த பீமசோழன்‌ என்பவன்‌, கமல பத்ராட்சி 
எனும்‌ கேரளத்துப்‌ பெண்ணை மணம்‌ செய்துகொண்டான்‌. தான்‌ 
வணங்குவதற்கேற்ப “பீமேசுவரன்‌' என்று திருநாமங்கொண்ட ஈசனுக்கு 
கோயில்‌ கட்ட எண்ணினான்‌. அப்போது அவனது மனைவியின்‌ கனவில்‌ 
ஈசனே தோன்றி, “அரியும்‌ அரனும்‌ ஒன்றே' என்று உலகோர்‌ அறிந்தீட, 
ஒரு திருக்கோயில்‌ எழுப்பு! உனக்கு மகப்பேறு கீட்டும்‌ என திருவாய்‌ 
மலர்ந்தருளினாராம்‌. அதனைத்‌ தொடர்ந்து உருவானதே இந்தத்‌ 
திருக்கோயில்‌. பாலாம்பிகை தனி சந்நீதி கொண்டுள்ளாள்‌. 


திருவிழாக்கள்‌ : கார்த்திகை மாதம்‌ சங்காபிஷேகம்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌-613 001 

வழிபாட்டுநேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04362-223384 

இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


ஐந்து கரத்தனை 
ஆனை முகத்தனை 
இந்தின்‌ இளம்பிறை 
போலும்‌ எயிற்றனை 


நந்தி மகன்தனை 
ஞானக்‌ கொழுந்தினை 
புந்தியில்‌ வைத்தடி 
போற்றுகின்றேனே! 
- திருமந்திரம்‌ 





அருள்மிகு 
பிரதாயவீர அனுமார்‌ திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 





A சலம்‌ 5 பட்ட. 
| க்‌ ட்டு 






தஞ்சை மேலவீதியும்‌, வடக்கு இராஜவீதியும்‌ இணையும்‌ வட 
மேற்கு மூலையில்‌ உள்ளது. வாயு மூலையில்‌ அமைந்துள்ளதால்‌ மூலை 
அனுமார்‌ கோயில்‌ என்ற பெயர்‌ நீலைத்துவிட்டது. பெரிய கோயிலில்‌ 
இருந்து 1/2 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 

குஞ்சாவூர்‌, மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிம்மனின்‌ ஆளுகைக்குட்‌ 
பட்டிருந்த போது க.பி.1739-1763) அவரால்‌ இந்தக்கோயில்‌ 
கட்டப்பட்டது. 

குஞ்சாவூர்‌ நகரத்தின்‌ வாயு மூலையில்‌ அமைந்துள்ளதால்‌, 
வாஸ்து தோஷம்‌ நீக்கும்‌ பரிகாரத்தலமாகக்‌ கருதப்படும்‌ திருக்கோயில்‌. 
வேப்பமரம்‌ தலமரமாக உள்ளது. அமாவாசை நாட்களில்‌ பெருமளவில்‌ 
மக்கள்‌ வணங்கி வழிபடுவர்‌. 


த்‌ 2185 ஃ 


அனுமனின்‌ வாலில்‌ சனீசுவரன்‌ உள்ளிட்ட ஒன்பது கிரகங்களும்‌ 
வாசம்‌ செய்வதால்‌, சனிக்கிழமையன்று பால்‌ அபிஷேகம்‌ செய்து வழி 
படுவர்‌. இடது காலை முன்னே வைத்து, வாலை உயர்த்தியபடி, வலது 
கரத்தை அஞ்சேல்‌ எனக்‌ கூறுவதுபோல அமைந்துள்ள தீருமேனி. 
பதினெட்டு தீபங்கள்‌ ஏற்றி வழிபாடு செய்வது இந்தத்‌ திருக்‌ 
கோயிலின்‌ தனிச்சிறப்பு ஆகும்‌. துலாபாரம்‌ செய்வது, நேர்த்திக்கடன்‌ 
நீறைவேற்றும்‌ பிரார்த்தனை ஆகும்‌. 
தீருவிழாக்கள்‌ : மாதந்தோறும்‌, அமாவாசை நாட்களில்‌ சிறப்பு 
அலங்காரங்கள்‌, சித்திரையில்‌ வெற்றிலையாலும்‌, 
ஆனியில்‌ தேங்காய்‌ கொண்டும்‌, ஆடியில்‌ 
1008 எலுமிச்சம்‌ பழங்களால்‌ அலங்காரம்‌ 
காணலாம்‌. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : கஞ்சாவூர்‌-613 001 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6.30 முகல்‌ பகல்‌ 11.30 மணி வரை 
மாலை 4.30 முதல்‌ ரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜை 
நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 04362-223384 
இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 





அருள்மிகு 
வடபத்ரகாளியம்மன்‌ திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 








ட்‌ 


E> 
" 


கட 


தஞ்சாவூர்‌ பூமால்‌ ராவுத்தர்‌ கோயில்‌ தெருவில்‌ உள்ள தீருக்கோயில்‌. 
விஜயாலயன்‌ பிரதிஷ்டை செய்ததாகக்‌ கருதப்படும்‌ நீசும்பஷதனி 
திருக்கோயில்‌. 


குஞ்சை மாநகரின்‌ காவல்‌ தெய்வமாய்‌, தஞ்சையின்‌ புகழை 
தரணியெங்கும்‌ ஒலிக்கவைத்த காருண்ய சூலினி, செல்வத்தை அள்ளித்‌ 
குந்த அட்சய மாகாளியாய்‌, சும்பன்‌, நீசும்பன்‌ எனும்‌ இரு அசுரர்களை 
வதைத்த கோலத்தில்‌ காட்சி தருகிறாள்‌. இவள்‌ பாதம்‌ பணிந்தால்‌ 
தைரியம்‌ தானே வரும்‌. நல்ல செயல்களுக்கு துணை நிற்பவள்‌. 
திருவாலங்காட்டூச்‌ செப்பேடுகள்‌ இவளது புகழைப்‌ பாடுகின்றன. 

செம்பட்டை சடையோடூ தெற்றுப்‌ பற்களோடூ கூடிய கனல்‌ 
தெரிக்கும்‌ முகம்‌, கபாலம்‌ சொருகீய கட்வாங்கம்‌ எனும்‌ தடியையும்‌, 
கத்தியும்‌, கழுத்தை சுருக்கிட்டு இழுக்கும்‌ பாசமும்‌, கலமும்‌ ஏந்தியபடி, 
எட்டு கரங்களோடு அசுரர்களைக்‌ காலால்‌ மிதித்தபடி ஆக்ரோஷமாக 
நீற்கும்‌ அருட்கோலம்‌. 


அணை... அனார்‌. 


கழுத்திலே கபாலமாலை அணிந்தவளாக, புலித்தோலை உரித்து, 
சேலையாக அணிந்தபடி, குருதியை சந்தனமாகப்‌ பூசியபடி, கண்கள்‌ 
செந்தணலாக தகிக்கும்‌. சத்ரு சம்காரியாக, வெற்றித்‌ தெய்வமாகக்‌ 
காட்சிதருபவளே நீசும்பசூதனி என்ற வடபத்ரகாளி அம்மன்‌. 


திருவிழாக்கள்‌ : ஆடி, தை, வெள்ளிக்கிழமைகளில்‌ சிறப்பு வழி 
பாடூகள்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌ - 613 001 

வழியாட்டுநோம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி  : 04362-223384 

இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


விமான கோல்டங்கள்‌ 


“கோட்டம்‌” என்பது ஆதியில்‌ தனிக்கோயிலையே 
குறிக்கீறது. கருவறை விமானங்களின்‌ புறச்சுவர்களில்‌, தனியே 
சிற்பிகள்‌ கலைத்தீறனைக்‌ காட்டும்‌ வகையில்‌ மாடங்களை 
அமைத்தனர்‌. அவையே பின்பு கோட்டங்கள்‌ என அழைக்கப்‌ 
பட்டன. 

கருவறை விமானத்தைசசுற்றிலும்‌ ஐந்து கோட்பங்களை 
மட்டுமே அமைப்பது நீலையான கொள்கையாக இருந்தது. 
சில கோயில்களில்‌ மூன்று சுவர்களில்‌ மூன்றாகக்‌ 
கோட்டங்கள்‌ அமையப்பெற்று “ஈவகோஷ்டம்‌” என்ற அமைப்பு 
உருவானது. 

கோஷ்டங்களில்‌, அழகூட்டுவதற்காக அமையப்‌ பெற்ற 
திருமேனிகளையே கனிச்சநநீதிகளாக்கி வழிபடத்‌ துவங்கியது 





அணமைக்‌ காலத்தில்தான்‌. 


அருள்மிகு 
கொங்கணேசுவாரர்‌ திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 


தஞ்சை மேலராஜவீதியில்‌ அமைந்துள்ளது அருள்மிகு ஞானாம்‌ 
பிகை உடனுறை கொங்கணேசுவரர்‌ திருக்கோயில்‌. 

குஞ்சாவூர்‌ மகாத்மியம்‌ என்ற எட்டூப்‌ பிரதிகளில்‌ பவிஷ்யோத்தர 
புராணத்தீன்‌ ஒரு பகுதியாக, கெொ௱ங்கண முனிவர்‌ வழிபட்டகெொ௱ங்கணேசுவரர்‌ 
புராணச்‌ செய்திகள்‌ கூறப்பட்டுள்ளன. மகுடாகம முறைப்படி வழிபாடுகள்‌ 
நடைபெறுகின்றன. தலமரம்‌ - வில்வம்‌. 

கொங்கணர்‌ கடைக்காண்டம்‌, தீரிகாண்டம்‌, ஞானகுளிகை 
போன்ற வைத்திய நூல்களை இயற்றியவர்‌. தஞ்சை மண்டலத்தில்‌ ஓர்‌ 
சிவலிங்கத்‌ தீருமேனியை நீறுவி இவர்‌ வழிபட்டார்‌ என்கீறது புராணம்‌. 

ஒரு சில கல்வெட்டுக்களும்‌, இரண்டாவது எகோஜி மன்னர்‌ 
காலத்திய இரண்டூ செப்பேடுகளும்‌ கண்டறியப்பட்டூுள்ளன. 





அத்ரி முனிவரின்‌ சீடரான தத்தாத்ரேயரிடம்‌ மறைநூல்‌ கற்றவர்‌ 
கொங்கண முனிவர்‌. ஒரு சித்தபுருஷராக விளங்கியவர்‌. வடபுலத்தீலிருந்து 
சோழமண்டலம்‌ வந்தவர்‌. இவர்‌ தவமிருக்கையில்‌ கொக்கு ஒன்று இவர்மீது 
எச்சமிட, அதனை இவர்‌ நோக்கிய கணமேஅது எரிந்து சாம்பலானதாம்‌. 
அத்தனை கோபக்காரரான இவரை வாசலில்‌ நிறுத்தியபடி, கொக்கென்‌ 
றெண்ணினையோ கொங்கணவா என்று வாசுகி கூற, வெட்கித்‌ தலை 
குனிந்து, சினம்‌ நீங்கப்பெற்றதாக செவிவழிக்‌ கதைகள்‌ கூறும்‌. 

ஞானாம்பிகை, அன்னபூரணி என்ற இரு அம்மன்‌ சந்நீதீகள்‌ உள்ளன. 
மராட்டிய மன்னர்கள்‌ காலத்தில்‌ (832-1855) எழுதப்பட்ட தெலுங்கு 
மொழிக்‌ காவியமான அன்னபூர்ணா பரிணயமு எனும்‌ நூலில்‌, தஞ்சை 
நகர செட்டியார்‌ ஒருவரின்‌ வளர்ப்புமகளான அன்னபூர்ணா தேவி 
கொங்கணேசுவரரிடம்‌ அளவற்ற பக்தீ கொண்டு, அவரையே மணந்து 
கொண்டதாகக்‌ கூறுகிறது. கொங்கண சித்தருக்கு தனி சந்நீதீ உள்ளது. 


திருவிழாக்கள்‌ : வைகாசி மாதம்‌ பெருவிழாவும்‌, நவராத்திரி, 
கார்த்திகை சோமவாரம்‌, மகாசிவராத்திரி ஆகிய 
சிறப்பு தீருவிழாக்கள்‌ 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டு்ள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : குஞ்சாவூர்‌ - 613 001 

வழியாட்டுநோம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


அருள்மிகு 
சுப்பிரமணியசுவாமி திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 





கஞ்சாவூர்‌ கோட்டை மேலவாசல்‌ அருகில்‌ மேல அலங்கத்தின்‌ 
வடபுறம்‌ அமைந்த திருக்கோயில்‌ 

குஞ்சை மாநகரில்‌, எண்ணற்ற தீருக்கோயில்கள்‌ உள்ளன. 
ஒவ்வொரு தெய்வத்‌ திருமேனியையும்‌, தனிக்‌ கோயில்களில்‌ இருத்தி 
வழிபாடுகள்‌ நடைபெற்று வருகின்றன. அந்த வரிசையில்‌, மேலவாசல்‌ 
சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்‌ தனிச்சிறப்பு பெறுகிறது. 

அழகிய 3 நீலை இராஜகோபுரமும்‌ உள்சுற்றும்‌ கொண்ட திருக்‌ 
கோயில்‌, பலிபீடம்‌, கொடிமரம்‌, மயில்வாகனம்‌ ஆகியவற்றை கடந்து 
மூலவராக எழுத்தருளியுள்ள சுப்பிரமணிய சுவாமியின்‌ கருவறை 
அமைந்துள்ளது. 

சுப்பிரமணிய சுவாமி, நான்கு கரங்களுடன்‌ நீன்ற கோலத்தில்‌ 
இருபுறமும்‌ வள்ளி தெய்வானையுடன்‌, மயில்‌ வாகனராகக்‌ காட்சி தரும்‌ 


அழகுத்‌ திருமேனி. 


ச 00000 


மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிம்மர்‌ காலத்திய (1757) அரிய செப்பேடு 
இத்திருக்கோயிலில்‌ உள்ளது. பிரகாரத்தில்‌ விசுவநாதர்‌, விசாலாட்சி, 
விநாயகர்‌, நவக்கிரக சந்நிதிகள்‌ உள்ளன. 

கந்தசஷ்டி, வைகாசி விசாகம்‌. பங்குனி உத்திரம்‌ ஆகிய 
நாட்களில்‌ திருக்கோயில்‌ விழாக்கோலம்‌ காணகீறது. 


திருவிழாக்கள்‌ : கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம்‌, பங்குனி உத்திரம்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌ - 613 001 

வழியாட்டநேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 12.30 மணிவரை 
மாலை 4 மணிமுதல்‌ ரவு 8.30 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


பஞ்சகவ்யம்‌ 
பசுவிலிருந்து கிடைக்கும்‌ பால்‌, தயிர்‌, கோமூத்திரம்‌, 
கோசாணம்‌ இவற்றை முறைப்படி அளவுடன்‌ சேர்த்தால்‌ 
கிடைக்கும்‌ ஒன்றை பஞ்சகவ்யம்‌ அல்லது பிரம்மகூர்ச்சம்‌ 
என்பர்‌. 


பசும்‌ பால்‌ - 5 பங்கு, பசுவின்‌ தயிர்‌ - 3 பங்கு, பசு 
நெய்‌ - 2 பங்கு, கோமூர்த்தீரம்‌ - 1பங்கு, பசுஞ்சாணம்‌ - கைப்‌ 
பெருவிரல்‌ அளவில்‌ பாதி. இவையனைத்தும்‌ ஒரே 
பசுவிலிருந்து எடுத்தால்‌ மிகவும்‌ சிறப்பு வாய்ந்ததாகும்‌. 





அருள்மிகு 
பரமநாத அய்யனார்‌ திருக்கோயில்‌ 


சூரக்கோட்டை 





கஞ்சாஷ்ருக்கு தென்கிழக்கே 8 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
கிராமத்தின்‌ காவல்‌ தெய்வமாக விளங்குகிறார்‌ பரமநாத சுவாமி 
எனும்‌ அய்யனார்‌. 

குமிழகத்தில்‌ கிராமத்துக்‌ காவல்‌ தெய்வங்களாக, அதன்‌ 
எல்லையில்‌ யானை, குதிரை, மதுரைவீரன்‌ ஆகியவற்றோடு கூடிய 
அய்யனார்‌ கோயிலும்‌, பிடாரியம்மன்‌ கோயிலும்‌, விநாயகர்‌ 
கோயிலும்‌ அமைவது பழங்கால நடைமுறை. 

அப்படி அமைந்த சூரக்கோட்டை, பரமநாத அய்யனார்‌ 
திருக்கோயில்‌, பூர்ணை, புஷ்கலை இருபுறமும்‌ அமர்ந்திருக்க, 
சாஸ்தாவாக, ஒருகாலை மடக்கியபடி அமர்ந்த கோலத்தில்‌ காட்சி 
தருகிறார்‌ அய்யனார்‌. 


சை அ 0A 


பரமநாத அய்யனார்‌ என்று பக்தியோடு மக்கள்‌ அழைப்பர்‌. 
ஊருக்குள்ளே ரத்தீனேசுவரர்‌ அருள்பாலிக்கும்‌ சிவாலயம்‌ உள்ளது. 
பரமநாதசுவாமி திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ மதுரைவீரன்‌ சிலையும்‌ 
உள்ளது. 


அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : சூரக்கோட்டை 

வழிபாட்டநேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ 8ரவு 7 மணி வரை 

அருகில்‌ உள்ள 

கோயில்‌ : அருள்மிகு ரத்தினேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


பழிகள்‌ - பாதை- விஞ்ச்‌, ரோப்‌ கார்‌ 


முன்பெல்லாம்‌, மலைக்கோயில்களை சென்றடைய, 
மலையின்‌ மீது அமைக்கப்பட்ட படிகளில்‌ மீதே பக்தர்கள ஏறிச்‌ 
செல்வர்‌. பல தீருக்கோயில்களில்‌ வாகனங்கள்‌ செல்வதற்கு 
ஏற்றவாறு, மலையில்‌ சாலை வசதீயை இந்து சமய அறநிலையத்‌ 
துறை ஏற்படுத்தீயுள்ளது. 

அதனையடுத்து, பழநிமலையில்‌ “விஞ்ச்‌' எனப்படும்‌ 
“இழுவைரயில்‌' மிகவும்‌ பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ரயில்‌ 
பெட்டிகளைப்‌ போல அமைந்துள்ள பெட்டிகளில்‌, நான்கு நபர்கள்‌ 
ஒரு பெட்டி வீதம்‌, ஒரே நேரத்தில்‌ இருபது பேர்‌ பயணிக்கத்‌ 
கக்க “விஞ்ச்‌' இழுவை ரயில்‌ அமைந்துள்ளது. தற்போது பழநீ 
மலையில்‌ ரோப்கார்‌ என்ற போக்குவரத்து சாதனம்‌ செயல்பட்டு 
வருகீறது. 





அருள்மிகு 
கரும்யபேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


தீருக்கானூர்‌ 
“திருவின்‌ நாதனும்‌ செம்மலர்‌ மேலுறை 
உருவ னாயுல கத்தின்‌ உயிர்க்கெலாம்‌ 
கருவ னாகீ முளைத்தவன்‌ கானூரில்‌ 
பரம னாய பரஞ்சுடர்‌ காண்மினே” - அப்பர்‌ 





சோழநாட்டு வடகறைத்‌ தலம்‌. கொள்ளிடக்கரையில்‌ உள்ள 
திருத்தலம்‌. தஞ்சாவூருக்கு வடமேற்கே 40 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 

வடகரை ராஜராஜ வளநாட்டுப்‌ பொய்கையூர்‌ நாட்டூப்பணி 
பதிமங்கலமாகிய கரிகாலசோழ சதுர்வேதீ மங்கலத்துத்‌ தீருக்கானூர்‌ 
என்று கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌ கூறுகின்றன. 

1924ம்‌ ஆண்டில்‌, பெரும்‌ வெள்ளம்‌ பெருக்கீட்டு, திருக்கோயில்‌ 
முழுதும்‌ மூழகிய நீலையில்‌, ஒரு கரும்பு மட்டுமே அங்கு முளைத்தீருக்க, 
அங்கு தோண்டியபோது மணலில்‌ கோயில்‌ கண்டுபிடிக்கப்பட்டதாம்‌. 
அன்றிலிருந்து இப்பெருமானுக்கு கரும்பேசுவரர்‌ என்றும்‌ பெயர்‌ 
ஏற்பட்டது. 


த அ 000 


சிவயோகநாயகி எனும்‌ திருநாமம்‌ கொண்டூ அன்னை இத்தலத்தில்‌ 
தவமிருந்தபோது, இறைவன்‌ அனற்பிழம்பாய்தோன்றிக்காட்சி தந்தருளினார்‌ 
என்கிறது தலபுராணம்‌. அதனால்‌ ஈசுவரன்‌ செம்மேனிநாதர்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறார்‌. அம்பிகை சிவயோக நாயகி. கொள்ளிடமே இத்திருத்தலத்தில்‌ 
வேத தீர்த்தம்‌ என்று கூறப்படூகிறது. தலமரம்‌ - பனை. 

கிழக்கு நோக்கிய 3 நிலை இராஜகோபுரமும்‌, ஒரு பிரகாரமும்‌ 
கொண்ட கோயில்‌. கருவறை விமானம்‌ உருண்டை வடிவிலான ஏகதளம்‌ 
கொண்டது. தானே முளைத்தெழுந்த திருமேனியாக, செம்மேனிநாதர்‌ 
எழுந்தருளியுள்ளார்‌. அம்பாள்‌ திருமேனி சாளக்கிராமக்‌ கல்லினால்‌ 
ஆனது. தெற்கு நோக்கிய சந்நிதி. 

திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ பதீகம்‌ பெற்ற தேவாரத்‌ திருத்தலம்‌. 


தமிழின்நீர்மை பேசித்தாளம்‌ வீணை பண்ணிநல்ல 
முழவமொந்தை மலகுபாடல்‌ செய்கை யிடமோவார்‌ 
குமிழின்மேனி தந்துகோல நீர்மை யதுகொண்டார்‌ 
கமமுஞ்சோலைக்‌ கானூர்மேய பவள வண்ணரே 


-சம்பந்தர்‌ 


ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்கானூர்‌-605 501 

வழிபாட்டநேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 


மூவர்‌ பாழயவை! 


திருஞானசம்பந்தர்‌ பாடியதை “திருக்கடைக்‌ காப்பு” 
எனவும்‌, நாவுக்கரசர்‌ பாடியதை 'தேவாரம்‌' எனவும்‌ 


சுந்தரர்‌ பாடியதை 'திருப்பாட்டு என்றும்‌ கூறுவதுண்டு. 





அருள்மிகு 
எகவுரி அம்மன்‌ திருக்கோயில்‌ 


வல்லம்‌ 





்‌ டி ஆட b 
ல ஷு 


குஞ்சாவூருக்கு மேற்கில்‌, திருச்சி செல்லும்‌ சாலையில்‌ 12 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது வல்லம்‌. வல்லம்மேட எனும்‌ இவ்விடத்திலிருந்து 
பார்த்தால்‌ தஞ்சை பெரியகோபுரத்தீன்‌ கலசம்‌ தெரியும்‌ என்பர்‌. 

வல்லத்திற்கு வடக்கில்‌ ஆலக்குடி செல்லும்‌ சாலையில்‌ 1 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. ஏ கவுரி அம்மன்‌ திருக்கோயில்‌. பராந்தகசோழன்‌ 
காலத்தில்‌ வல்லத்துப்‌ பட்டாரகீ என்றும்‌, இராஜராஜசோழன்‌ காலத்தீல்‌ 
காளாபிடாரி கைத்தலைப்பூசல்‌ நங்கை என்றும்‌ அழைக்கப்பட்டவள்‌ 
இந்த மகாகாளியம்மன்‌. 

தஞ்சாசுரன்‌ எனும்‌ அரக்கன்‌ கடுமையாக தவமிருந்து, 
சிவபெருமானிடம்‌ இருந்து பல்வேறு வரங்களைப்‌ பெற்றிருந்தான்‌. 
மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன்‌ ஆகியோராலும்‌, வேறு 
எந்த ஆண்மகனாலும்‌ எனக்கு மரணம்‌ நீகழக்கூடாது என்ற அரிய 
வரத்தைப்‌ பெற்றான்‌. 


சை அ 000000 


குனக்கு எந்த ஆண்மகனாலும்‌ மரணமில்லை என்ற செருக்கோடு, 
அவன்‌ பல கொடுமைகளைப்‌ புரிந்தான்‌. மானவர்‌ படைவீரர்‌, தானவர்‌ 
அசுரர்‌, தேவர்கள்‌, முனிவர்கள்‌ என்று அனைவரையும்‌ தன்புறுத்தீனான்‌. 
அவனது கொடுமை தாங்க முடியாது. அமரர்கள்‌ சிவபெருமானிடம்‌ 
முறையிட்டனர்‌. ஒரு பெண்ணால்‌ மட்டுமே அவனை அழிக்கமுடியும்‌ 
என்பதால்‌ சிவபெருமான்‌ தன்னில்‌ பாதியான கவுரியை அழைத்து 
அசுரனை அழிக்குமாறு கோரினார்‌. எட்டுகரங்களுடன்‌ சிம்மவாகினியாகப்‌ 
புறப்பட்டாள்‌ கவுரியம்மன்‌. அசுரனுடன்‌ கடுமையாகப்‌ போரிட்டு, எருமை 
மாடு உருவத்தில்‌ எதிர்கொண்ட தஞ்சகாசுரனை வதம்‌ செய்தாள்‌. 

அசுரனை அழித்தபின்னும்‌ அன்னையின்‌ சீற்றம்‌ தணியவில்லை. 
உக்ரத்தீயுடன்‌ அப்பகுதியில்‌ சுற்றிச்‌ சுற்றிவந்தாள்‌, வனங்கள்‌ கருகின, 
எங்கும்‌ வறட்சி ஏற்பட்டது. நிலைமையை உணர்ந்த எம்பெருமான்‌ 
அவளை நோக்கி, ஏ கவுர்‌! சாந்தம்‌ ௨காள்க! என்று கூற அன்னையும்‌ 
சாந்த சொரூபியாக இத்தலத்தில்‌ நிலைகொண்டாள்‌ என்பது தலபுராணம்‌. 

ஈசன்‌ ஏ கவுரி என்று அன்னையை அழைத்ததால்‌, அந்தப்‌ 

பெயரே அம்மனுக்கு நீலைத்துவிட்டது. வடக்குநோக்கி அமைந்துள்ள 
இந்தக்கோயில்‌ 3 நிலை கோபுரமும்‌, இரண்டு தீருச்சுற்றுகளும்‌ 
கொண்டது. கருவறை விமானத்தீன்‌ உச்சியில்‌ 3 கலசங்கள்‌ உள்ளன. 
கருவறையில்‌ சாந்தமான உருவத்துடன்‌ எட்டு கரங்களோடு காட்சி 
கருகிறாள்‌ அன்னை. அக்னி சுவாலையால்‌ ஆன கிரீடமும்‌, எட்டு 
கரங்களில்‌ சலம்‌, கபாலம்‌, கத்தி, கேடயம்‌, உடுக்கை, மணி, அக்னி 
ஆகியவற்றைத்‌ தாங்கியபடி அசுரனை இடது காலால்‌ மிதித்தபடி 
பத்மபீடத்தில்‌ அமர்ந்த கோலம்‌. 

வெளிச்சுற்றில்‌ லாடசன்னியாசி, சாலியங்சாத்தான்‌, மதுரைவீரன்‌ 
சந்நிதிகள்‌ தனித்தனியே உள்ளன. பொதுமக்கள்‌ பூசாரியிடம்‌ தங்கள்‌ 
குறைகளைக்‌ கூறி அம்மனிடம்‌ முறையிடும்‌ வழக்கம்‌ உள்ளது. பூசாரி 
வழங்கும்‌ எலுமிச்சம்பழ தீர்த்தத்தை பக்தியுடன்‌ வாங்கி அருந்துகிறார்கள்‌. 


தி - : அ 


திருவிழாக்கள்‌ : ஆடிமாதத்தின்‌ கடைசி நாளன்று 'ஆடிக்கழிவு' 
திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. 
தீமிதி, பால்குடம்‌, காவடி ஆகியவை சிறப்பு 
வழிபாடுகள்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : வல்லம்‌ - 613 403 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ 8ரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 





அருள்மிகு 
மாதவ யோக நாசிம்மப்வபருமாள்‌ திருக்கோயில்‌ 
வல்லம்‌ 





குஞ்சாவூர்‌ - திருச்சி நடூஞ்சாலையில்‌ கிழக்கே 12கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. வல்லம்மேடூ என்று அழைக்கப்பட்ட பகுதி. கோட்டை, அகழி 
ஆகியவற்றின்‌ உட்பகுதியில்‌ நெடுஞ்சாலையையொட்டி வடபுறம்‌ உள்ள 
திருக்கோயில்‌. 

விக்ரமசோழ விண்ணகரம்‌ என்று அழைக்கப்பட்ட இப்பகுதி, கி.பி.1118 
முதல்‌ 1136 வரை சோழநாட்டை ஆட்சி செய்த பேரரசர்‌ விக்ரமசோழர்‌ 
காலத்தில்‌ உருவானது - அவருக்கு முன்னர்‌ முத்தரையர்‌ எனும்‌ அரச 
பரம்பரையினரால்‌ ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. 

விக்ரமசோழ மன்னர்‌ காலத்தில்‌ உருவானதால்‌, விக்ரமசோழ 
விண்ணகரம்‌ என்று அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுச்‌ செய்திகள்‌ 
கூறுகின்றன. நரசிம்மர்‌ சந்நீதி சிறப்புப்‌ பெற்றுவிட்ட தால்‌ மாதவயோக 
நரசிம்மப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ என அழைக்கப்படுகிறது. 


தை அ வ 


மாதவப்பெருமாள்‌, ஸ்ரீதேவி, பூதேவியுடன்‌ கிழக்கு நோக்கியபடி 
அமர்ந்த கோலத்தில்‌ சேவை சாதிக்கிறார்‌. அமர்ந்த கோலத்தில்‌ 
யோகநரசிம்மர்‌ தெற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார்‌. திருச்சுற்றில்‌ 
ஆழ்வார்‌ சந்நீதீகளும்‌, வடமேற்கில்‌ ஆண்டாள்‌ சந்நீதியும்‌ உள்ளன. 
திருக்கோயிலுக்கு கிழக்கே கெளதமதீர்த்தம்‌ உள்ளது. 


ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : வல்லம்‌ - 613 403 

வழியாட்டுநோம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 


அருகில்உள்ள : அருள்மிகு ஏ கவுரி அம்மன்‌ திருக்கோயில்‌ 
திருக்கோயில்‌ வல்லம்‌. 


நிலா சூழய பெருமாள்‌ 


சந்திரனை தனது தலையில்‌ சடிக்கொண்டாசுவரன்‌, 
சந்திரமெளலீசுவரர்‌ என அழைக்கப்படுகிறார்‌. சந்திரனைத்‌ 
தலையில்கூியபெருமாளை சேவிக்க108 திவ்யதேசங்களில்‌ 
ஒன்றான தலைச்சங்காடுக்கு செல்ல வேண்டும்‌. 
சந்திரனுக்கு சாபவிமோசனம்‌ அளித்து சந்தீரசாபஹார்‌, 
நாண்மதீயப்பெருமாள்‌ என்றும்‌ அழைக்கப்படூகிறார்‌. 

நாகப்பட்டினம்‌ மாவட்டத்தில்‌ மயிலாடுதுறை - 
திருக்கடையூர்‌ வழித்தடத்தில்‌ செம்பனார்கோயிலுக்கு 
வடக்கே உள்ளது தலைச்சங்காடு. 





அருள்மிகு 
மாரியம்மன்‌ திருக்கோயில்‌ 
புன்னைநல்லூர்‌ 





குஞ்சாவூருக்கு கிழக்கே, திருவாரூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 5 கி.மீ 
தொலைவில்‌ உள்ள தீருக்கோயில்‌. 

தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள்‌, தஞ்சையைச்‌ சுற்றி எட்டுத்‌ 
திசைகளிலும்‌, அஷ்ட சக்திகளைக்‌ காவல்‌ தெய்வங்களாக அமைத்து 
இருந்ததாகவும்‌, கீழ்கிசையில்‌ அமைந்தவளே புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌” 
என்று சோழசம்பு எனும்‌ நூல்‌ கூறுகிறது. 

வைகூரியை விரட்டும்‌ கூலியாக புன்னைவனத்தில்‌, புற்றுருவாய்‌ 
எழுந்தருளியவளே புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌. தஞ்சையை ஆட்சி 
செய்த மராட்டிய மன்னர்‌ வெங்கோஜி (676-1689 சமயபுரத்திற்குச 
சென்று சமயபுரத்தாளை உள்ளன்போடு வழிபட்டார்‌. அவரது கனவில்‌ 
தோன்றிய அம்மன்‌. அவரது ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலேயே, ஒரு 
புன்னைவனத்தீல்‌ தான்‌ வசிப்பதாகவும்‌, அங்கேயே வந்து வணங்கும்‌ 


படி கூறினாள்‌. 


ச அ டவ 


அதன்படி வெங்கோஜி, தஞ்சையின்‌ கிழக்குப்‌ பகுதியிலிருந்த 
புன்னைக்‌ காட்டில்‌, புற்றுருவாக கொலுவிருந்த அன்னைக்கு, சிறிய 
கூரையும்‌ எழுப்பி, புன்னைநல்லூர்‌ கிராமத்தையும்‌ மாரியம்மனுக்கே 
வழங்கினார்‌. 

அதே அரசர்‌ பரம்பரையில்‌ வந்த துளஜா மகாராஜாவினால்‌, கூரை 
வடிவிலிருந்த கோயில்‌, திருச்சுற்றுடன்‌ கூடிய சிறிய கோயிலாக உருவானது. 
கண்பார்வை மங்கீயிருந்த அவரது மகளுக்கு அம்மன்‌ அருளால்‌ பார்வை 
கிடைத்தது என்றும்‌ கூறுவர்‌. தவவலிமைமிக்க சதாசிவ பிரம்மேந்தீரர்‌ 
எனும்‌ மகானைக்‌ கொண்டு புற்றுருவாய்‌ இருந்த அம்மனுக்கு, அந்தப்‌ 
புற்று மண்ணைக்‌ கொண்டே மாரியம்மன்‌ வடிவமைத்து சக்கரபிரதீஷ்டை 
யும்‌ செய்வித்தார்‌ துளஜா மகாராஜா. 

1798 முதல்‌ 1832 வரை ஆட்சிபுரிந்த இரண்டாவது சரபோஜி 
மன்னர்‌, இந்தக்‌ கோயிலில்‌ மகாமண்டபம்‌, இராஜகோபுரம்‌ மற்றும்‌ 
நர்த்தன மண்டபம்‌, இரண்டாவது திருச்சுற்று ஆகிய திருப்பணிகள்‌ 
செய்து கும்பாபிஷேகம்‌ செய்வித்தார்‌. சரபோஜி மன்னரின்‌ புதல்வர்‌ 
சிவாஜியும்‌ (1833-1835) தன்‌ துணைவியார்‌ பாயிசாகேப்‌ அவர்களும்‌, 
வடக்குவாசல்‌ கோபுரம்‌ உள்ளிட்ட விரிவாக்கப்‌ பணிகளைச்‌ செய்தனர்‌. 
அதன்பின்னர்‌ 1950ல்‌ தஞ்சை மூத்த இளவரசர்‌ ராஜாராம்‌ ராஜா சாகேப்‌ 
அவர்கள்‌ பொதுமக்கள்‌ உதவியுடன்‌ மகா கும்பாபிஷேகம்‌ செய்வித்தார்‌. 
புற்று மண்ணில்‌ ஆனவள்‌ 

கருவறையில்‌ அருள்பாலிக்கும்‌ அம்மன்‌ உருவம்‌ புற்று 
மண்ணினால்‌ ஆனது என்பதால்‌ நித்திய அபிஷேகம்‌ செய்யப்படுவதீல்லை. 
ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை 48 நாட்கள்‌ தைலக்காப்பு மட்டுமே 
செய்விக்கப்படுகிறது. அந்த ஒரு மண்டல காலமும்‌ அன்னையின்‌ 
உக்கிரம்‌ அதிகமாகும்‌ என்பதால்‌, இளநீர்‌ மற்றும்‌ தயிர்‌ பள்ளயத்துடன்‌ 
நைவேத்யம்‌ படைக்கப்படுகிறது. 

கோடைகாலத்தில்‌ அம்மனின்‌ சிரசிலும்‌, முகத்திலும்‌ முத்து 
முத்தாய்‌ வியர்த்து, தானாகவே மாறுவது, இன்றும்‌ காணமுடிகிறது. 
அதனால்‌ முத்துமாரியம்மன்‌ எனும்‌ பெயரும்‌ ஏற்பட்டது. 


ச Te பகவ 


உடல்‌ உறுப்புகளை வெள்ளி மற்றும்‌ தங்கத்தினால்‌ செய்து மக்கள்‌ 
நேர்த்திக்கடன்‌ செலுத்துவர்‌. கோழி, ஆடு, மாடு காணிக்கையோடு தீரு 
மாங்கல்யத்தையும்‌ அன்னைக்கு காணிக்கையாக செலுத்துவது 
வழிவழியாக வந்த மரபு. உடலில்‌ பரு, கட்டி போன்றவை பாசிப்பு ஏற்பட்டால்‌, 
வெல்லக்குளத்தில்‌ வெல்லம்‌ போட்டு நிவாரணம்‌ பெறுவது நம்பிக்கை. 


திருவிழாக்கள்‌ : ஆடிமாதம்‌ முத்துப்பல்லாக்கு, ஆவணியில்‌ 
தேர்த்திருவிழா, புரட்டாசியில்‌ தெப்ப உற்சவம்‌, 
நவராத்திரி 9 நாட்கள்‌ உற்சவம்‌. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : மாரியம்மன்கோயில்‌ - 613 501 

வழியாட்டுநோம்‌ : காலை 6 மணி முதல்‌ ரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04362-267740 

மின்னஞ்சல்‌ உ thanjavurpalacedevasthanam88@gmail.com 

இணையதளம்‌ : www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 


இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


பூசை தவறின்‌... 


முன்னவ னார்கோயிற்‌ பூசைகள்‌ - முட்டிடின்‌ 
மன்னவர்க்கு தீங்குள வாரி வளங்குன்றும்‌ 
கன்னங்‌ களவு மிகுந்திடூங்‌ காசினி 

என்னரு நந்தி எடூத்துரைத்‌ தானே! 


- திருமூலர்‌ 











அருள்மிகு 
கோதண்டராமசுவாமி திருக்கோயில்‌ 
புன்னைநல்லூர்‌ 


புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌ கோயிலுக்கு வடக்கில்‌ அமைந்து 
உள்ளது அருள்மிகு கோதண்டராமர்‌ திருக்கோயில்‌. நேபாள மன்னர்‌ 
ஒருவரால்‌ தஞ்சை மன்னருக்கு அன்பளிப்பாகக்‌ கொடுக்கப்பட்ட சாளக்‌ 
கிராமக்‌ கல்லினால்‌ ஆன சிலைகள்‌, கருவறையை அலங்கரிக்கின்றன. 
கோதண்டராமர்‌, சீதா, லட்சுமணர்‌, சுக்ரீவரோடூ நின்றகோலத்தில்‌ 
எழுந்தருளியுள்ளார்‌. 1739-1763ல்‌ உருவான தீருக்கோயில்‌. 

வைகானச ஆகமப்படி வழிபாடுகள்‌ நடைபெற்று வருகின்றன. 
தீர்த்தம்‌ - க்ஷீரபுஷ்கரணி, தலமரம்‌ - புன்னை, ஜெயவீர ஆஞ்சநேயர்‌, 
மகாசுதர்சனமூர்த்தி, லட்சுமி ஹயக்ரீவர்‌ சந்நிதிகள்‌ உள்ளன. 
ராமநவமி மற்றும்‌ பிரம்மோற்சவம்‌ சிறப்புமிக்க தீருவிழாக்கள்‌ ஆகும்‌. 


இந்த இரண்டு திருக்கோயில்களும்‌ தஞ்சாவூர்‌ அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நீர்வாகத்திற்கு உட்பட்டவை. 


அருள்மிகு 
கைலாசநாதர்‌ திருக்கோயில்‌ 
புன்னைநல்லூர்‌ 

புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌ திருக்கோயிலின்‌ தென்புறம்‌, தஞ்சை 
திருவாரூர்‌ நெடுஞ்சாலையையொட்டி, கிழக்கு நோக்கி அமைந்துள்ள 
திருக்கோயில்‌. தலமரம்‌ - வில்வம்‌, மூலவர்‌ - கைலாசநாதர்‌, அன்னை 
- கல்யாணசுந்தரி. 

நான்கு கால வழிபாடுகள்‌ நடைபெறுகீன்றன. 

விநாயகர்‌ சதுர்த்தி, மகாசிவராத்தீரி, ஆடிக்கிருத்திகை ஆகியவை 
சிறப்புமிக்க நாட்கள்‌ ஆகும்‌. 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
காத்தாயி அம்மன்‌ திருக்கோயில்‌ 
நெல்லித்தோப்பு 





குஞ்சாவூருக்கு கீழக்கே தீருவாரூர்‌ சாலையில்‌ கோவிலூர்‌ என்னும்‌ 
இடத்திற்கு தெற்கே 1 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 

காக்கும்‌ எதயவம்‌ காத்தாயி என்று கிராமத்து மக்களால்‌ போற்றி 
வணங்கப்படும்‌ பெண்‌ தெய்வம்‌, நெல்லித்தோப்பில்‌, நெல்லி 
மரங்களுக்கு இடையே கொலுவிருக்கீறாள்‌. 

வலதுகரத்தில்‌ தாமரைமலரும்‌, இடதுகரத்தினால்‌ ஒரு 
குழந்தையை அணைத்தபடி, அமர்ந்த கோலத்தில்‌ காட்சிதருகிறாள்‌ 
காத்தாயி. காத்யாயனி தேவியையே கீராமமக்கள்‌ காத்தாயி என்று 
வணங்கி வழிபடுவதாக கூறுவர்‌. 

பண்டிதர்‌ முதல்‌ பாமரர்‌ வரை பல குடும்பங்களுக்கு இவளே 
குலதெய்வம்‌. ஆடிக்கடைசி திருவிழாவில்‌ அத்தனை குடூம்பங்களும்‌ 
நெல்லித்தோப்பிற்குப்‌ பெருந்தீரளாக வருகின்றனர்‌. 

இதன்‌ அருகிலேயே வடவாற்றின்‌ கரையில்‌ ஆயிரம்‌ ஆண்டுக்கும்‌ 
முற்பட்ட பழமையான பிரம்மஞான ஈசுவரர்‌, திருக்கோயிலும்‌ உள்ளது. 


சை ண வு 


அக்னி குண்டத்தில்‌ பச்சையம்மன்‌ குழந்தையோடு இறங்கும்‌ 
போது, அவளது குழந்தையைக்‌ காப்பாற்றியவள்‌ காத்தாயி. 
மகாமண்டபத்தில்‌ பச்சை அம்மனோடூ பூங்குறத்தியும்‌ கொலு 
வீற்றிருக்கிறாள்‌. அவளை பூங்காயி என்றும்‌ அழைப்பர்‌. சிவபரம்‌ 
பொருளே மன்னாத சுவாமி எனும்‌ பெயரோடு எழுந்தருளியுள்ளார்‌. 
அவரோடு, விநாயகர்‌, குமரன்‌ மற்றும்‌ திருமால்‌ ஆகியோரும்‌ 
உள்ளனர்‌. 
வெளிச்சுற்றில்‌ காவல்‌ தெய்வங்களாக சப்தமுனீசுவரர்‌ 
மிகப்பெரிய சுதை சிற்பங்களாக அமைந்துள்ளன. லாடமுனி, 
முத்துமுனி, செம்முனி, வாழ்முனி, கருமுனி, கும்பமுனி மற்றும்‌ 
சடைமுனி ஆகிய எழுவருமே சப்தரிஷிகளின்‌ உருவே என்பர்‌. 
இவர்களைத்‌ தவிர பேச்சாயி, காத்தவராயன்‌, மதுரை வீரன்‌, 
பாவாடராயன்‌, பாம்பாட்டி வீரன்‌ சந்நிதிகளும்‌ உள்ளன. 
ஆடிக்கழிவுத்‌ திருவிழாவில்‌ பக்தர்கள்‌ நேர்த்திக்கடனாக கூரிய 
அரிவாள்‌ மீது 1 கீ.மீ நடந்து வந்து அம்மன்‌ சந்நீதியை அடைவது 
மெய்சிலிர்க்க வைப்பதாகும்‌. 
தீருவிழாக்கள்‌ : ஆடிமாதத்தின்‌ கடைசி நாளன்று, ஆடிக்கழிவு 
திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. 
அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தீன்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : கோவிலூர்‌-613 302 


வழியாட்டுநோம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


ண கை: - வணர்‌. 


அருள்மிகு 
வசிஷ்டேசுவரர்‌ திருக்கோயில்‌ 
கரந்தை 





கை... 


குஞ்சை நகரின்‌ வடஎல்லையில்‌ உள்ள கருந்தட்டாங்குடியில்‌ 
இந்தத்‌ தீருக்கோயில்‌ உள்ளது. வசிஷ்ட முனிவர்‌ வணங்கி வழிபட்ட தலம்‌. 
வசிஷ்டேசுவரர்‌, பெரியநாயகியோடு அருள்பாலிக்கும்‌ திருக்கோயில்‌. 
தலமரம்‌ - வன்னி. 

பசித்தீருந்தவர்களுக்குப்‌ பணி தந்து சோறளித்தது கோயில்‌. 
இந்தச்‌ செய்தீயை நமக்குக்கூறும்‌ அரிய கல்வெட்டூ வசிஷ்டேசுவரர்‌ 
திருக்கோயிலில்‌ உள்ளது. 

சோழர்‌ காலத்து சிற்பச்‌ செறிவுடன்‌ விளங்கும்‌ தீருக்கோயில்‌. 
கருவிட்டக்குடி மகாதேவர்‌ என்று கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. 
திருநாவுக்கரசரின்‌ தேவாரத்தில்‌ வைப்புத்தலமாக இடம்‌ பெற்றுள்ளது. 


வழியாட்டநேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 


மாலை 4 மணிமுதல்‌ 8ரவு 8 மணிவரை 
நாள்தோறும்‌4 கால பூஜை நடைபெறுகிறது 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
கோமழயம்மன்‌ திருக்கோயில்‌ 


கரந்தை 





குஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ சாலையில்‌ தஞ்சையிலிருந்து 
3 கி.மீதொலைவில்‌ கருந்தட்டாங்குடியை அடுத்து அமைந்துள்ளது. 

நகரத்தின்‌ மையமாக திருக்கோயில்களை அமைப்பதுடன்‌ 
அதன்‌ நான்கு திசைகளிலும்‌, எல்லைக்‌ காவல்‌ தெய்வமாக அய்யனார்‌, 
பிடாரி போன்றவைகளை நிறுவி வழிபடூவது வழக்கம்‌. வடக்கு வாசல்‌ 
செல்வியாக அரக்கர்களை அழிக்கும்‌ கோலத்தீல்‌ காளியம்மனை 
நீறுவுவர்‌. 

தஞ்சாபுரீம்‌ ௭சளதசுதாங்கராகாம என்று துவங்கும்‌ வடமொழி 
வரிகள்‌ சும்பன்‌, நீசும்பன்‌ எனும்‌ அரக்கர்களை அழித்து வெற்றிவாகை 
கூடியவள்‌ என்று நீசும்பகதனியைப்‌ போற்றுகிறது. 

சோழமன்னர்கள்‌ தங்களது வெற்றித்தெய்வமாக நீசும்பகதனியைப்‌ 
போற்றி வந்துள்ளனர்‌. 


த 00000 


போருக்குப்‌ புறப்படும்‌ போதெல்லாம்‌ தஞ்சையைக்‌ காத்தீடூ 
தாயே! என்று அவளது பாதம்‌ பணிந்துவிட்டூச்‌ செல்வார்களாம்‌. 

விஜயாலயச சோழன்‌ அப்படி ஒரு நீசும்பகூதனித்‌ தீருவுருவை வடித்து 
அவளுக்கு தனிக்கோயிலும்‌ நீறுவியதாக வரலாற்று ஆசிரியர்‌ கூறுவர்‌. 
தாரகாசுரனை வதம்‌ செய்து பராசரமுனிவரின்‌ கோரிக்கையை ஏற்று, 
அதே கோலத்தில்‌ நீன்றபடி, சாந்தாகார உருவமாகக்‌ காட்சி தருகிறாள்‌ 
கோடியம்மன்‌. 

உற்சவர்‌ பச்சைக்காளி, பவளக்காளி, சலப்பிடாரி என்று அழைக்கப்‌ 


படுவர்‌. தமிழ்மறைப்படி பூசாரியால்‌ வழிபாடுகள்‌ நடைபெறுகின்றன. 


திருவிழாக்கள்‌ : பச்சைக்காளி, பவளக்காளி திருவிழா மற்றும்‌ 
ஆடி, தை, வெள்ளிக்கீழமைகள்‌ 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கருந்தட்டாங்குடி - 613 002 

வழிபாட்டுநோரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


இந்த திருக்கோயில்‌ தஞ்சாவுர்‌ அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 


திருவையாற்றைச்‌ சுற்றி 


வெண்ணாற்றங்கரை 





திருவையாற்றை சுற்றி 





1. திட்டை 46 - 51 
2. வெண்ணாற்றங்கரை 2 ப 
3. கண்டியூர்‌ 968 - 62 
4. வீரசிங்கம்பேட்டை 63 - 64 
5. திருவையாறு 65 - 69 
6. திருவேதிக்குடி 70-11 
7. திருச்சோற்றுத்துறை 72 - 73 
8. திருப்பழனம்‌ 74 - 76 
9. திருநெய்த்தானம்‌ 71-18 
10. திங்களூர்‌ 79 - 82 
11. திருஆலம்பொழில்‌ 83 - 84 
12. தீருப்பூந்துருத்தி 35-87 
13. பெரும்புலியூர்‌ 88 - 90 
14. வரகா 91- 93 
15. செந்தலை 94 - 95 
16. திருக்காட்டூப்பள்ளி 96 - 98 


17. கோவிலடி 22-101 


அருள்மிகு 
வசிஷ்டேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


திட்டை 
“ கானலைக்‌ கும்மவன்‌ கண்ணிடந்‌ தப்பநீள்‌ 
வானலைக்‌ கும்தவத்‌ தேவுவைத்‌ தானிடம்‌ 
தானலைத்‌ தெள்ளமூர்‌ தாமரைத்‌ தண்டுறை 
தேனலைக்‌ கும்வயல்‌ தென்குடித்‌ திட்டையே'”” - சம்பந்தர்‌ 


உக்க்க்ச்க்க்க் 





சோழநாட்டு தென்கறைத்‌ தலம்‌. வெண்ணாறு, வெட்டாறு ஆகிய 
காவிரியின்‌ கிளை நதீகளுக்கிடையே ஒரு தீட்டாக அமைந்துள்ள தலம்‌. 

குஞ்சாவூருக்கு வடக்கே 10 கி.மீ தொலைவில்‌ உள்ள தலம்‌. 
குஞ்சை - கும்பகோணம்‌ ரயில்‌ பாதையில்‌ உள்ள தலம்‌. தஞ்சையில்‌ 
இருந்து தீருக்கருக்காவூர்‌ செல்லும்‌ நகரப்‌ பேருந்துகள்‌ இவ்வழியே 
செல்கின்றன. குருபகவான்‌, தனி சந்நீதியில்‌ ராஜகுருவாக அருள்‌ 
பாலிக்கும்‌ தீருத்தலம்‌. 

குடித்வீபம்‌ எனப்படும்‌ இத்‌ தலத்தில்‌ வசிஷ்டர்‌, திருமால்‌, பிரம்மா, 
ஆதிசேஷன்‌, காமதேனு, முருகன்‌, பைரவர்‌ மற்றும்‌ தேவர்கள்‌ 
வழிபட்டுள்ளனர்‌. கசூலதீர்த்தம்‌ திருக்கோயில்‌ எதிரில்‌ உள்ளது. 
தலமரம்‌ - செண்பகம்‌ மற்றும்‌ வில்வம்‌. 


த : :- 


பிரளயம்‌ தோன்றியபோது, இப்பூவுலகம்‌ முழுவதுமே நீரில்‌ 
மூழ்கியபோது, மேருமலைக்குத்‌ தெற்கே, பெருந்தீட்டாக உயர்ந்து 
இத்திருத்தலம்‌ தோன்றியதாம்‌. இறைவன்‌ தானே முளைத்தெழுந்த 
திருமேனியாக வெளிப்பட்டு அருள்புரிந்தார்‌ என்கிறது தலவரலாறு. 
சோதி வடிவில்‌ தேவர்களுக்குக்‌ காட்சி தந்த ஈசுவரன்‌, வசிஷ்டேசுவரர்‌ 
என்று திருநாமம்‌ கொண்டுள்ளார்‌. 

சந்திரனின்‌ சாபம்‌ நீங்கிட, தனது தலையில்‌ சிவபெருமான்‌ 
அவனைச்‌ சடிக்கொண்டதால்‌ சந்தீரசூடன்‌, சந்திரசேகரன்‌ எனப்‌ பெயர்‌ 
கொண்டார்‌ சந்தீரபகவான்‌ இத்தலத்து ஈசனுக்கு இடைவிடாது 
அபிஷேகம்‌ செய்கிறான்‌. கருவறை விமானத்தில்‌ பதிக்கப்பட்டுள்ள 
சந்திரகாந்தக்கல்‌ சந்திரனின்‌ குளுமையோடூ காற்றில்‌ உள்ள 
ஈரப்பசையையும்‌ உறிஞ்சி மூலவர்‌ திருமேனிக்கு அபிஷேகம்‌ செய்கிறது. 
வேறு எந்தத்‌ திருத்தலத்திலும்‌ நாம்‌ காணமுடியாத அதிசயம்‌ இது. 

கருங்கல்லால்‌ ஆன கொழுமரத்தின்‌ முன்னே தீருநீற்றுக்கோயில்‌ 
உள்ளது. மகாமண்டபத்தின்‌ மேல்‌ கூரையில்‌ பன்னிரண்டு ராசிகளுக்குரிய 
உருவங்கள்‌, சிற்பங்களாக எழிலூட்டுகீன்றன. அன்னை உலகநாயகி, 
மங்களாம்பிகை என்றும்‌ அழைக்கப்படுூகிறார்‌. தெற்கு நோக்கிய சந்நிதி. 
குருபகவான்‌ சந்நிதி 

திட்டை திருத்தலத்திற்கு ராஜகுரு மேலும்‌ சிறப்புத்‌ தருபவர்‌, இங்கு 
குனி சந்நிதி கொண்டுள்ள ராஜகுரு பகவான்‌ மூலவர்‌ வசிஷ்டேசுவரர்‌ 
சந்நிதிக்கும்‌, அன்னை உலகநாயகியின்‌ சந்நிதிக்கும்‌ இடையே தனி 
சந்நீதி கொண்டூ அருள்பாலிக்கிறார்‌. 

குருபகவானின்‌ திருத்தலங்களில்‌ 
பிரகஸ்பதீயாக (தேவகுரு, தனி சந்நிதி 
கொண்டுள்ள சிறப்பினைப்‌ பெற்றுள்ள 
திருத்தலம்‌ தென்குடித்திட்டை. 

ஆண்டுதோறும்‌, குருப்பெயர்ச்சி 
நாளன்று, ஆயிரக்கணக்கான மக்கள்‌ 
இத்தலத்திற்கு வந்து ராஜகுருவாக 
எழுந்தருளியுள்ள குருபகவானை 





' வணங்கிச்‌ செல்வதைக்‌ காணலாம்‌. 





திருவிழாக்கள்‌ : சித்திரையில்‌ பெருவிழாவும்‌, ஆண்டுதோறும்‌ 
குருப்பெயர்ச்சியும்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ 
படுகின்றன. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 


வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்‌ நிலையம்‌ : திட்டை 
அஞ்சலகம்‌ உ திட்டை - 613003 


வழிபாட்டுநோம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌4 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04362-252858 

இணையதளம்‌ : www.hindutemplethittaiguru.com 


நட்சத்திர லிங்கங்கள்‌ 


சந்திரனின்‌ 27 மனைவியரும்‌, தட்சனின்‌ 
புதல்வியருமான, அசுவனி முதல்‌ ரேவதி வரையிலான 
பெண்கள்‌, தட்சனின்‌ சாபத்தால்‌ வருந்திய தங்கள்‌ 
கணவன்‌ சந்திரன்‌ குணம்‌ பெற வேண்டி, பல 
தலங்களில்‌ சிவபூஜை செய்தனர்‌. 

அவர்கள்‌ 27 லிங்கங்கள்‌ அமைத்து வழிபட்ட 
கலங்களில்‌ ஒன்று திருவொற்றியூர்‌. இங்கு தியாகராஜ 
சுவாமி திருக்கோயில்‌ தெற்கு சுற்றில்‌, கிழக்கு மேற்காக 
அமைந்த மண்டபத்தில்‌ 27 நட்சத்திரங்களின்‌ பெயரால்‌ 
27 லிங்கங்கள்‌ உள்ளன. தஞ்சை மாவட்டம்‌ 
திருவிடைமருதூர்‌ மகாலிங்கசுவாமி தீருக்கோயிலில்‌ 
ஒரே மண்டபத்தில்‌ 27 நட்சத்தீர லிங்கங்கள்‌ உள்ளன. 








அருள்மிகு 
தஞ்சபுரீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
வெண்ணாற்றங்கரை 





கஞ்சைக்குப்‌ பெயர்‌ தந்த திருக்கோயில்‌ இது. தஞ்சைப்‌ பெரிய 
கோயில்‌ கட்டப்படுவதற்கு முன்பே அமைந்த பெருமை படைத்தது. 
கஞ்சை நகருக்கு வடக்கே 3 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. அப்போது 
இப்பகுதி வன்னியக்‌ காடு என்று அழைக்கப்பட்டது. 

மராட்டிய மன்னன்‌ சாஹாஜியின்‌ அவைப்புலவராக விளங்கிய 
திருவிசநல்லூர்‌ ஐயாவாள்‌, மன்னரைப்‌ போற்றி, எழுதிய சாகேந்தீர 
விலாசம்‌ எனும்‌ வடமொழிக்‌ காவியத்தின்‌, 4ம்‌ அங்கத்தில்‌ 
இத்திருக்கோயில்‌ பற்றிய குறிப்புகள்‌ 23-40) உள்ளன. 

குபேரன்‌ தஞ்சமடைந்ததால்‌, தஞ்சபுரி என்று பெயர்‌ வரக்க 
காரணமாகிய திருக்கோயில்‌. குபேரனை விரட்டிவிட்டு, இலங்கையில்‌ 
ராவணன்‌, ஆட்சியைக்‌ கைப்பற்றியபோது, குபேரன்‌ தான்‌ வழிபட்ட 
சிவலிங்கத்‌ தீருமேனியையே இத்தலத்திற்கு எடுத்து வந்து 
கஞ்சமடைந்தான்‌. குபேரத்‌ தலமாகக்‌ கருதி வழிபடும்‌ திருக்கோயில்‌. 
மேற்கு நோக்கியது. 


த இ; 


சிவகங்கைத்‌ தீர்த்தம்‌ - அளகை, வெண்ணாறு, தலமரம்‌ - 
வன்னி. குபேரன்‌ இத்திருத்தலத்தில்‌ ஒரு வைசியனாக அவதரித்து பல 
சிவாலயங்களைப்‌ பரிபாலித்து வந்ததால்‌ அளகை என்றும்‌ பெயர்‌ பெற்றது 
என்கிறது தலபுராணம்‌. குலோத்துங்கன்‌ கோவையிலும்‌, சோழமண்டல 
சதகத்திலும்‌, பொய்யாமொழியார்‌ பாடலிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
கல்வெட்டுக்கள்‌ பல கண்டறியப்பட்டூுள்ளன. 
கஞ்சபுரீசுவரர்‌ மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார்‌. கம்பீரமான 
திருமேனி. ஆனந்தவல்லி என்றதீருநாமத்துடன்‌ அம்மன்‌ தனிச்‌ சந்நிதியில்‌ 
உள்ளார்‌. அருகில்‌ நடராசர்‌ சபை குபேரன்‌ சிவனை வணங்கியபடி நீற்கும்‌ 
சிலையும்‌ உள்ளது. 
தீருவிழாக்கள்‌ : சித்திரை பெருவிழா, ஆடிப்பூரம்‌, ஆருத்ரா 
கரிசனம்‌ ஆகியவை 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌ - 613 001 
வழிபாட்டுநோரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 
இந்த திருக்கோயில்‌ தஞ்சாவுர்‌ அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 
கரும்புத்‌ தொட்ழுல்‌ 
மதுரை - நெல்லை நெடுஞ்சாலையில்‌ உள்ள 


சாத்தூருக்கு 8 கி.மீ தொலைவில்‌ உள்ளது இருக்கன்குடி. 


மாரியம்மன்‌ திருக்கோயில்‌. குழந்தை இல்லாதவர்கள்‌ 
கரும்புத்‌ தொட்டில்‌ கட்டுவதாக வேண்டிக்‌ கொள்கின்றனர்‌. 
குழந்தை பிறந்தவுடன்‌ கரும்பினால்‌ தொட்டில்‌ கட்டி அதில்‌ 
குழந்தையைப்‌ படுக்க வைத்து அம்மனை வலம்‌ 
வருகீன்றனர்‌. 

பழநீ மலையில்‌ தங்கத்தொட்டில்‌ பிரார்த்தனை, 
தற்போது அறிமுகம்‌ செய்யப்பட்டூள்ளது. 





அருள்மிகு 
விர நரசிங்கப்பயபெருமாள்‌ திருக்கோயில்‌ 
வெண்ணாற்றங்கரை 


“ஓதக்கே ணெஞ்சே யுனக்குமிதுநன்‌ றெனக்கு 
மேதக்க நன்மையினி வேறில்லை - போதப்‌ 
பெரும்‌ தஞ்சைமா மணியைப்‌ பேணி வடிவம்‌ 
பொருந்தஞ்சைமா மணியைப்‌ போற்று” 


- நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதீ 





தஞ்சை கருந்தட்டாங்குடிக்கும்‌ பள்ளி அகரகாரத்திற்கும்‌ இடையே 
உள்ள பெருவழிச்சாலையின்‌ இடதுபுறம்‌ உள்ள மூன்று 
திருக்கோயில்களும்‌ ஒரே திவ்விய தேசமாக கருதப்படூகீன்றன. 

வெண்ணாற்றங்கரையில்‌ கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்தத்‌ 
திருக்கோயில்கள்‌, தஞ்சாவூர்‌ பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 3 
கி.மீ தொலைவில்‌ உள்ளன. 

பராசர முனிவர்‌ அமிர்த தீர்த்தக்‌ கரையில்‌ குடில்‌ அமைத்து தனது 
சீடர்களுக்கு உபதேசித்த நிலையில்‌ தவம்செய்து கொண்டிருந்தார்‌. 
அருகில்‌ இருந்த ஒரு தீவினில்‌ அரக்கர்களான தஞ்சகன்‌, தாண்டகன்‌, 
தாரகன்‌ என்ற மூவரும்‌ வாழ்ந்து வந்தனர்‌. அப்பகுதீயில்‌ பஞ்சம்‌ வந்த 
நிலையில்‌ அமிர்ததீர்த்தக்‌ கரையில்‌ வாழ்ந்த முனிவரையும்‌ தாக்கத்‌ 
துவக்கினர்‌. 


ச அ வ 


அரக்கர்களின்‌ தொல்லை தாங்காது அவர்கள்‌ தீருமாலைத்‌ 
துதித்தனர்‌. நான்கு கரங்களுடன்‌ முனிவர்களுக்குக்‌ காட்சிதந்த திருமாலைத்‌ 
குஞ்சகன்‌ எதீர்த்தான்‌. யானையாக உருமாறி தீருமாலை எதீர்கொண்ட 
அவனை, திருமால்‌ நரசிங்கமாக மாறி, இரணியனை வதைத்ததுபோல்‌, 
மார்பில்‌ கீடத்தி, வதம்‌ செய்தார்‌. அரக்கன்‌ உயிர்பிரியும்‌ நேரத்தில்‌ இத்தலம்‌ 
தனது பெயரோடு விளங்கிட வேண்டும்‌ என்றும்‌, திருமால்‌ நரசிங்கமாகவே 
அங்கு கோயில்‌ கொள்ள வேண்டும்‌ என்று வரங்களைப்‌ பெற்றான்‌. அதன்‌ 
படி இத்தலம்‌ தஞ்சாவூர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது என்கீறது தலபுராணம்‌. 

மொட்டை கோபுரமும்‌, ஒரு பிராகாரமும்‌ கொண்ட திருக்கோயில்‌ 
கிழக்குநோக்கி உள்ளது. கருவறையில்‌ வீரநரசிங்கப்பெருமான்‌, வீற்றிருந்த 
கோலத்தில்‌ சேவை சாதிக்கிறார்‌. நாமக்கல்‌ குடவரைக்‌ கோயிலிலுள்ள 
நரசிங்கப்‌ பெருமாளைப்‌ போல அமைந்துள்ள புடைப்புச்சிற்ப வடிவம்‌ 
மார்க்கண்டேய முனிவருக்குக்‌ காட்சிதந்த கோலம்‌. விமானம்‌ - வேதசுந்தர 
விமானம்‌, தீர்த்தம்‌ - சூரிய புஷ்கரணி, வெண்ணாறு சோழநாட்டு திவ்விய 
தேசங்களில்‌ மூன்றாவது தலம்‌. தீருமங்கையாழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌ 


இத்தலத்தை மங்களாசாசனம்‌ செய்துள்ளனர்‌. 


ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கரந்தை - 613002 

வழியாட்டநேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


அருள்மிகு 
நீலமேகப்பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
வெண்ணாற்றங்கரை 


கருமுகில்‌ என்று திருமங்கையாழ்வாரால்‌ போற்றிப்‌ பாடப்பெற்ற 
நீலமேகப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌, வண்ணாற்றங்கரையின்‌ மேற்குக்‌ 
கோடியில்‌ அமைந்துள்ளது. 

மூன்று நிலை ராஜகோபுரம்‌, மகாமண்டபம்‌, அர்த்த மண்டபத்துடன்‌ 
அமைந்த திருக்கோயில்‌, நீலமேகப்‌ பெருமாள்‌ கிழக்கு நோக்கியபடி 
வீற்றிருந்த கோலத்தில்‌ காட்சி தருகிறார்‌. 

செங்கமலவல்லித்‌ தாயார்‌ தனிச்சந்நீதீயில்‌ காட்சியளிக்கிறார்‌. 
தீர்த்தம்‌ - அம்ருத தீர்த்தம்‌, வெண்ணாறு. பராசர முனிவருக்கு 
காட்சியளித்த திருக்கோலம்‌. உள்சுற்றில்‌ ஹயக்ரீவர்‌, வேதாந்த தேசிகர்‌, 
ஆழ்வார்கள்‌, கருடன்‌ ஆகியோர்‌ உள்ளனர்‌. 


அருள்மிகு 
மணிக்குன்றப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
வெண்ணாற்றங்கரை 


வீரநரசிங்கப்பெருமாள்‌ திருக்கோயிலையடுத்து, கிழக்கு நோக்கி 
அமைந்துள்ளது. அருள்மிகு மணிக்குன்றப்பெருமாள்‌ திருக்கோயில்‌. 
மணிக்கூட விமானத்துடன்‌ கூடிய கருவறையில்‌, கிழக்குநோக்கியபடி 
மணிக்குன்றப்‌ பெருமாள்‌ அமர்ந்த கோலத்தீல்‌ காட்சி தருகிறார்‌. 
மார்க்கண்டேய முனிவருக்குக்‌ காட்சிதந்த திருக்கோலம்‌. 

தாயார்‌ அம்புஜவல்லி என்று தீருநாமங்கொண்டூ, தனிச்‌ 
சந்நிதியில்‌ கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார்‌. தீர்த்தம்‌ - ராமதீர்த்தம்‌. 


தத _— னவ 


ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கரந்தை - 613 002 

வழிபாட்டுநோம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


சீர்வரிசை பெறும்‌ ரங்கநாதர்‌ 


திருவரங்கம்‌ திருத்தலத்தில்‌, ரங்கநாதப்‌ பெருமாள்‌ 
தீபாவளிப்பண்டிகை கொண்டாடும்‌ முறை வித்தியாசமானது. 
தீபாவளியை முன்னிட்டு முந்தைய நாள்‌ கோயில்‌ சிப்பந்திகள்‌ 
அனைவருக்கும்‌ நல்லெண்ணெய்‌, சீயக்காய்த்தூள்‌, இனிப்புகள்‌ 
ஆகியவற்றை பெருமாள்‌ சார்பில்‌ வழங்கப்படும்‌. 

தீபாவளியன்று விடியற்காலையில்‌ மூலவர்‌, உற்சவர்களுக்கு 
புத்தாடை, மலர்மாலை அணிவிக்கப்பட்டு ஆசாரியார்களோடு 
புறப்பட்டு பெரிய சந்நிதிக்கு கிழக்கிலுள்ள கிளிமண்டபத்திீற்கு 
வந்து பெருமானுக்காகக்‌ காத்தீருப்பார்‌. அப்போது பெருமானின்‌ 
மாமனார்‌ நம்மாழ்வார்‌ மாப்பிள்ளைக்கு சீர்‌ தருவதற்காக 
காத்தீருப்பார்‌. 

காலை பத்துமணியளவில்‌ பெரிய சந்நீதியிலிருந்து 
உற்சவர்‌ நம்பெருமாள்‌ மூலஸ்தானத்தீலிருந்து புறப்பட்டு 
சந்தனுமண்டபம்‌ வருவார்‌. அங்கு திருமஞ்சனம்‌ முடிந்து சிறப்பு 
அலங்காரத்துடன்‌ எழுந்தருளுவார்‌. அப்போது நம்மாழ்வாரின்‌ 
பிரதிநிதியாக அரையர்கள்‌ சீர்‌ வழங்குவர்‌. பெருமாள்‌ திருவடிகளைச்‌ 
சுற்றி நாணய மூட்டைகள்‌ வைக்கப்படும்‌. அவையே சீர்வரிசை 
ஆயிரம்‌ ஒரு ரூபாய்‌ நாணயங்களை புதிய தைலிகளில்‌ 
மூட்டையாகக்‌ கட்டி பெருமானின்‌ திருவடிகளில்‌ மேளதாளம்‌ 
முழங்க, வேதபாராயணம்‌, நாதசுவர இசையோடு சமர்ப்பிப்பர்‌. 





அருள்மிகு 
பிரம்ம சிரக்கண்டீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
கண்டியூர்‌ 


“வானவர்‌ தானவர்‌ வைகல்‌ மலர்கொணார்ந்‌ திட்டிறைஞ்சித்‌ 
தானவர்‌ மால்பிர மன்னறி யாத தகைமையினான்‌ 
ஆனவ னாதீ புராணனன்‌ றோடிய பன்றியெய்த 
கானவ னைக்கண்டி யூரண்ட வாணர்‌ தொழுகின்றதே”்‌ 

- அப்பர்‌ எபருமான 





சோழநாட்டு தென்கறைத்‌ தலம்‌. தஞ்சாவூர்‌ - திருவையாறு 
பேருந்துச்‌ சாலையில்‌ கஞ்சையிலிருந்து 9 கி.மீ தொலைவில்‌ 
திருவையாற்றுக்குத்‌ தெற்கில்‌ 3கி.மீ தொலைவில்‌ அமைந்த அட்ட 
வீரட்டத்தலம்‌. குடமுருட்டி ஆற்றின்‌ தென்‌ கரையில்‌ மேற்கு திசை 
நோக்கி அமைந்த பரிகாரத்‌ தலம்‌. 

சூரியன்‌ வழிபட்ட தலம்‌ இது. ஆண்டுதோறும்‌ மாசி மாதம்‌ 
13,14,15 தேதிகளில்‌ மாலையில்‌, 5.45 மணி முதல்‌ 6.15 மணி 
வரையில்‌, சூரியனின்‌ பொன்னிறக்‌ கதீர்கள்‌ கருவறையில்‌ உள்ள 
சிவலிங்கத்‌ திருமேனி மீது தவழ்ந்து படர்வது கண்கொள்ளாக்‌ காட்சி 
ஆகும்‌. சப்தஸ்தானத்‌ தலங்களில்‌ இது ஐந்தாவது தலம்‌ ஆகும்‌. 

ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு பிரகாரங்களும்‌ 
கொண்டுள்ள திருக்கோயில்‌. 


தை க வு 


தத்புருஷம்‌, அகோரம்‌, ஸத்யோஜாதம்‌, வாமதேவம்‌ மற்றும்‌ ஈசானம்‌ 
என ஐந்து முகங்களைக்‌ கொண்டு சதாசிவமாக விளங்குபவர்‌ 
சிவபெருமான்‌. அவரைப்‌ போலவே, பிரம்மதேவனும்‌ ஐந்து முகங்களைக்‌ 
கொண்டிருந்த காலம்‌ உண்டு. தனக்கும்‌ சர்வேசுவரனைப்‌ போலவே ஐந்து 
முகங்கள்‌ கொண்டதால்‌ அகந்தை மேலிட்ட படைப்புக்‌ கடவுளுக்குப்‌ 
பாடம்‌ புகட்டிட, அவரது ஐந்தாவது தலையைக்‌ கீள்ளி எறிந்தார்‌ மகேசன்‌. 
பிரம்மாவின்‌ சிரத்தைக்‌ கொய்ததால்‌ பிரம்ம சிரக்கண்டீசுவரர்‌ என்ற 
திருநாமமும்‌ கொண்டார்‌ மேற்கு நோக்கிய திருக்கோயில்‌. 

கெளதம முனிவரின்‌ குமாரரான சதாநந்தர்‌ எனும்‌ முனிவர்‌, 
ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும்‌ திருக்காளத்தியில்‌ உள்ள 
காளத்திநாதரை தரிசனம்‌ செய்வதை விரதமாகக்‌ கடைப்பிடித்தவர்‌, 
குவறினால்‌ தன்னையே நெருப்பில்‌ அர்ப்பணிப்பதாக சபதமும்‌ செய்தவர்‌. 
ஒருநாள்‌ பிரதோஷ காலத்தில்‌ காளத்தியை சென்றடைய முடியாது 
கண்டியூரிலேயே தங்க நேரிட்டு விரதம்‌ பங்கமுற்றதால்‌ கனல்‌ வளர்த்து 
அக்னி பிரவேசம்‌ செய்ய முற்பட்டார்‌. அப்போது ஈசன்‌ அக்னி 
குண்டத்தினருகில்‌ ஒரு வில்வ மரத்தினைத்‌ தோற்றுவித்து அதில்‌ 
காளத்திநாதராகவே எழுந்தருளினார்‌. 
வாட்டேசுவரர்‌ 

பிரம்மாவின்‌ அகந்தையை அழித்த வீரட்டேசுவரராக, மூலவர்‌ தானே 
முளைத்தெழுந்த தீருமேனியாக, மேற்கு தீசை நோக்கீ அருள்பாலிக்கிறார்‌. 
மங்களநாயகி எனும்‌ பெயரோடு, அன்னை நான்கு கரங்களுடன்‌, 
நீன்ற கோலத்தில்‌ தெற்கு திசை நோக்கிய சந்நிதி கொண்டுள்ளாள்‌. 

அன்னை - கருவறை முன்னே உள்ள துவாரபாலகர்கள்‌ அருகில்‌ 
காளத்தீநாதர்‌, சதாநந்த முனிவர்‌ திருமேனிகள்‌ உள்ளன. இவை தவிர 
பஞ்சபூத லிங்கங்கள்‌, சப்தஸ்தான லிங்கங்களும்‌ உள்ளன. 

சுவாமி சந்நிதிக்கு அருகில்‌ பிரம்மா மற்றும்‌ சரஸ்வதி திருமேனிகள்‌ 
உள்ளன. ஈசனை வணங்கும்‌ பாவனையில்‌ இரு கரங்கூப்பியபடி, 
மேற்கரங்களில்‌ கமண்டலமும்‌, அக்கமாலையும்‌ ஏந்தியபடி அமர்ந்த 
கோலம்‌. 







டன்‌. பிரம்மாவை தண்டிக்க ஈசன்‌ மேற்கொண்ட 
அக வடுகக்கோலமும்‌, சுவாமி சந்நிதி எதிரில்‌ காணலாம்‌. 
-. இத்தலத்தில்‌ உள்ள முருகப்பெருமான்‌ 
௩. வலதுகரத்தீல்‌ ஜபமாலையும்‌, இடதுகரத்தீல்‌ 
. வஜ்ரசக்தியும்‌ கொண்டு காட்சி தருகிறார்‌. 


1 வைப்ப நரி ஜு 


ட்ட = 





ரது அ பது. ந நு நனி மன்றம்‌ 
ட்‌ 1 ரூர்‌ 


திருஞானசம்பந்தர்‌, அப்பர்‌ பெருமான்‌ 
பதீகங்களோடுூ அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ 





= 
ட கடல்‌ 


கொண்ட தலம்‌ இது. 


திருக்கண்டியூர்‌ உடைய மகாதேவர்‌ என்றும்‌ தீருவீரட்டானத்து 
மகாதேவர்‌ என்றும்‌ கல்வெட்டுக்கள்‌, பெருமானின்‌ பெயரைக்‌ 


குறிக்கின்றன. 


தீருவிழாக்கள்‌ : வைகாசியில்‌ பெருவிழாவும்‌, சித்திரையில்‌ 
சப்தஸ்தான எஏழூர்த்‌ திருவிழாவும்‌ 
நடைபெறுகின்றன. 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கண்டியூர்‌ - 613 202 

வழியாட்டுநோரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


€சோமான்‌ கேட்ட சிலம்பொலி 
வாசத்‌ திருமஞ்சனம்‌ பள்ளித்தாமம்‌ சாந்தம்‌ மணித்தூபம்‌ 
தேசிற்‌ பெருகும்‌ செழுந்தீபம்‌ முதலா யினவும்‌ தீருஅமுதும்‌ 
ஈசற்கேற்ற பரிசினால்‌ அருச்சித்து அருள எந்நாளும்‌ 


பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர்‌ பொற்பார்‌ 


சிலம்பின்‌ ஒலி அளந்தார்‌ 
- சேக்கிழார்‌ 





அருள்மிகு 
ஒஅரசாபவிமோசனப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
கண்டியூர்‌ 


“ பிண்டியார்மண்டை யேந்தீப்‌ பிறர்மனைதீரி தந்துண்ணும்‌ 
உண்டியான்‌ சாபம்தீர்த்த ஒருவனூர்‌ உலகமேத்தும்‌ 
கண்டியூர்‌ அரங்கம்மெய்யம்‌ கச்சிபேர்‌ மல்லையென்று 
மண்டினார்‌ உய்யலல்லால்‌ மற்றையார்க்கு உய்யலாமே ” 

- திருமங்கையாழ்வார்‌ 





பிரம்மதேவனின்‌ ஐந்தாவது தலை வானோக்கிப்‌ பார்த்தபடி 
மிகுந்த கர்வம்‌ கொண்டிருந்தது. சிவபெருமான்‌ அதனைத்‌ தனது 
கரத்தினால்‌ கிள்ளி எடுத்தார்‌. கிள்ளி எடுக்கப்பட்ட பிரம்மனின்‌ 
கபாலம்‌, ஈசனின்‌ கையிலேயே ஒட்டிக்‌ கொண்டது. 

இதனால்‌ ஈசுவரனுக்கே பிரம்மஹத்தி தோஷம்‌ ஏற்பட்டது. 
திருக்கண்டியூரில்‌, திருமாலின்‌ கரத்தில்‌ உள்ள தாமரைப்பூவினால்‌ 
உண்டாக்கப்பட்ட கமலதீர்த்தத்தில்‌ நீராடி, இத்தலத்தில்‌ எம்பெருமானை 
வணங்கியதும்‌ பிரம்மஹத்தி தோஷம்‌ நீங்கி, கையில்‌ ஒட்டிக்‌ 
கொண்டிருந்த கபாலமும்‌ கீழே விழுந்ததாம்‌. 


ணாள... அனாள்‌. 


இதனால்‌ இத்தலத்தீல்‌ பெருமாளுக்கு அரசாப விமோசனப்‌ பெருமாள்‌ 
எனும்‌ திருநாமம்‌ அமைந்தது, கமலதீர்த்தத்தை கபால மோட்ச புஷ்கரணி 
என்றும்‌ அழைப்பர்‌. கமலாரண்யம்‌ என்றும்‌ இத்தலம்‌ அழைக்கப்பட்டது. 

'உலகமேத்தும்‌ கண்டியூர்‌: என்று தீருமங்கையாழ்வார்‌ 
போற்றிப்‌ பாடிய திருத்தலம்‌. இந்தத்‌ திருக்கோயிலுக்கு அருகிலேயே, 
பிரம்மாவிற்கு தனிக்கோயிலும்‌ உள்ளது. 

எம்பெருமான்‌ கமலநாதன்‌ என்றும்‌, தாயார்‌ கமலவல்லி என்ற 
பெயருடனும்‌ எழுந்தருளியுள்ளனர்‌. கருவறை விமானம்‌ “கமலாக்ருதீ 
விமானம்‌' என்பதால்‌ “பஞ்ச கமலகேஷேத்தீரம்‌' என்று கொண்டாடுகின்றனர்‌. 
பலி சக்ரவர்த்தியால்‌ நீறுவப்பட்டதால்‌, மூலவருக்கு “பலிநாதன்‌” என்ற 
திருநாமமும்‌ உண்டு. மும்மூர்த்தித்‌ தலமாக விளங்கும்‌ திருக்கண்டியூர்‌, 
'தீரிமூர்த்தீத்‌ தலம்‌' என்றும்‌ அழைக்கப்படுகிறது. பிருகு முனிவர்‌ 
தவமிருந்து அவருக்கு தீருமால்‌ பிருகுநாதனாகக்‌ காட்சியளித்த தலம்‌. 

வெளிச்சுற்றில்‌ நரசிம்மமூர்த்தி, சக்கரத்தாழ்வார்‌, கருடன்‌, 
ஆண்டாள்‌, ஆழ்வார்கள்‌, தேசிகர்‌ உள்ளனர்‌. 


திருவிழாக்கள்‌ : பிரம்மோற்சவம்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கண்டியூர்‌-613 202 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


அருள்மிகு 
மாரியம்மன்‌ திருக்கோயில்‌ 
வீரசிங்கம்பேட்டை 





குஞ்சை- தீருவையாறு செல்லும்‌ பாதையில்‌ உள்ள கண்டியூருக்கு 
கிழக்கே 1கி.மீ தொலைவில்‌ உள்ளது. குடமுருட்டி ஆற்றின்‌ தென்‌ 
கரையில்‌ உள்ளது. வீரசோழன்‌ எனும்‌ மன்னனால்‌ ஆளப்பட்ட இப்பகுதி 
வீரணன்சோலை என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில்‌ மருவி 
வீரசிங்கம்பேட்டை ஆகியுள்ளது. 

சக்தி வழிபாட்டை சங்க இலக்கியங்கள்‌, கான்‌ அமர்‌ எசல்வி என்றும்‌, 
சக்கிவழிபாடூ நடைபெறும்‌ இடங்கள்‌ காடமர்‌எசல்வி கழிவபருங்கோட்டம்‌ 
என்றும்‌ சிறப்பித்துள்ளன. 

ஏழுபேர்‌ அக்காள்‌ - தங்கையாகக்‌ கருதப்பட்டு கடைசி தங்கையாக 
களமாரியம்மனாக வீரசிங்கம்‌ பேட்டையில்‌ சக்தி எழுந்தருளியுள்ளாள்‌. 
மாரியம்மனை மகமாயி, மாரி, மாகாளி, சீதளாதேவி, ரேணுகாதேவி 
என பல்வேறு பெயரிட்டு மக்கள்‌ வழிபடுகின்றனர்‌. வெப்பத்தைக்‌ 


குறைத்து அருளுபவளை சீதளாதேவி என அழைத்தனர்‌. 


சை Te 0 


கோடைகாலத்தில்‌ வெப்பத்தால்‌ ஏற்படும்‌ நோய்களை 
அம்மனின்‌ விளையாட்டு என்றே கருதி, மக்கள்‌ கோயிலுக்கு வந்து, 
அம்மனின்‌ அருட்பிரசாதத்தையே உண்டு, நோய்‌ நீங்கிச்‌ 
செல்கின்றனர்‌. நோய்‌ நீங்கப்‌ பெற்றவர்‌ முடி இறக்கி, மாவிளக்கு 
ஏற்றி நேர்த்திக்கடன்‌ நிறைவேற்றுகின்றனர்‌ 


தீருவிழாக்கள்‌ : பங்குனி மாதத்தில்‌ திருவிழா - ஆயிரக்கணக்கில்‌ 
மக்கள்‌ பால்குடம்‌ ஏந்தி, அலகு குத்தி, காவடி 
எடுத்து அன்னையை வழிபடுகின்றனர்‌. 
ஆவணி மாதமும்‌ சிறப்பு மிக்கது. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கண்டியூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜைநடைபெறுகிறது. 


தீ 


உலகின்‌ ஆக்க சக்திக்கு ஆதாரமாக உள்ளது தீ 
என்ற நெருப்பு ஆகும்‌. முதலில்‌ ஆகாயமும்‌, அதனுள்‌ 
வெளிமண்டலமும்‌ அதிலிருந்து தீயும்‌, தீயிலிருந்து 
நீரும்‌, நீரிலிருந்து நீலமும்‌ படிப்படியாகத்‌ தோற்று 


விக்கப்பட்டன. காற்று, நீர்‌, நிலம்‌, தீ, ஆகாயம்‌ 
ஆகியவற்றில்‌ தீ ஒன்றாக இருந்தாலும்‌, அது மற்ற 
நான்கு பொருட்களிலும்‌ மறைந்து நீன்று, அவற்றை 
தொழிற்படுத்தும்‌ சக்தியாக விளங்குகிறது. 





அருள்மிகு 
ஐயாரப்பன்‌ திருக்கோயில்‌ 
திருவையாறு 
யாதுஞ்‌ சுவடூ படாமல்‌ ஐயா றடைகின்ற போது 
காதன்‌ மடப்பிடி யோடூங்‌ களிறு வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌! 
- அப்பர்‌பருமான்‌ 





காவிரி, குடமுருட்டி, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு என ஐந்து 
ஆறுகள்‌ பாயும்‌ திருத்தலம்‌; பஞ்சநதி தீர்த்தங்கள்‌; காசிக்கு சமமாகக்‌ 
கருதப்படும்‌ திருத்தலம்‌. தஞ்சாவூருக்கு வடக்கே 10 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள சப்தஸ்தானத்‌ தலம்‌. ஏமூர்த்‌ திருவிழா இங்கிருந்தே 
துவங்குகிறது. மூவர்‌ பாடிய தலம்‌. 

சேரமான்‌ பெருமானும்‌ சுந்தரமூர்த்தி நாயனாரும்‌ இத்தலத்தீற்கு 
வந்தபோது இறைவன்‌ காவிரி வெள்ளத்தை ஒதுக்கீ வழி விடச்‌ செயது, 
அடியார்‌ திருக்கூட்டத்திற்கு காட்சி தந்த தலம்‌. 

ஆடி அமாவாசை நாளில்‌ இறைவன்‌ கதிருநாவுக்கரசருக்கு 
திருக்கயிலாயக்‌ காட்சி தந்த தலம்‌ இது. திருப்பழனத்‌ தலத்தில்‌ 
ஆபத்சகாயரின்‌ அருள்பெற்று, காலனின்‌ பாசக்‌ கயிற்றிலிருந்து 
சுசரிதன்‌ மீண்ட தலம்‌. 


த அ 00 


சிலாத முனிவர்‌ மகப்பேறு வேண்டி சிவனை நோக்கி தவமிருந்தார்‌. 
யாகசாலை நீலத்தை உழுதபோது ஒரு பெட்டகத்தில்‌ நந்திதேவரே 
குழந்தையாகக்‌ கிடைக்கப்பெற்றார்‌. ஐந்துவித புனிதநீரால்‌ இறைவனே 
அக்குழந்தைக்கு அபிஷேகம்‌ செய்வித்து, “அதிகார நந்தி' என்ற பட்டமும்‌ 
சூட்டி காவற்பொறுப்பை ஒப்படைத்தார்‌. வியாக்ரபாத முனிவரின்‌ மகளான 
சுயம்பிரகாசையை, சித்திரை மாதம்‌ புனர்பூச நாளன்று தீருமழபாடித்‌ 
திருத்தலத்தில்‌ திருமணமும்‌ செய்து வைத்தார்‌. இதன்‌ அங்கமாகவே 
சித்திரை மாதத்தில்‌ ஏழூர்‌ தீருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. 

இத்திருத்தலத்தில்‌ எம்பெருமான்‌ அறம்வளர்த்த நாயகியுடன்‌ 
சித்திரை முழுமதி நாளுக்கு அடுத்த விசாகத்தில்‌, நந்தியெம்‌ 
பெருமானுடன்‌ புறப்பட்டு ஏழூர்களுக்கு செல்வார்‌. ஏழூர்‌ இறைவரும்‌ 
உலாவரும்‌ ஐயாறப்பரை எதிர்கொண்டழைப்பதோட௫, கண்ணாடிப்‌ 
பலலக்கீல்‌, உடன்‌ செல்வது கண்கொள்ளாக்‌ காட்சியாகும்‌. 

கிழக்கு நோக்கிய 7 நீலை இராஜகோபரமும்‌, ஐந்து பிரகாரங்களுடன்‌ 
கொண்ட பெரிய கோயில்‌. தெற்கு வாயிலில்‌ ஆட்கொண்டார்‌ சந்நீதி. 
சுசரிதன்‌ என்ற சிறுவனைக்‌ காலனிடமிருந்து காத்திட்டவர்‌. இவரது 
சந்நிதி முன்னே குங்கிலியம்‌ இட்டுப்‌ புகைக்கின்றனர்‌. தெற்கு வாயிலைக்‌ 
கடந்து சென்றால்‌ அப்பருக்குக்‌ கயிலாயக்‌ காட்சி தந்தருளிய 
'ஏதன்கயிலை' தனிக்கோயிலாக உள்ளது. இந்தக்‌ கோயிலின்‌ வாயிலில்‌ 
தான்‌ ஆடிஅமாவாசைநாளில்நடைபெறும்‌ கயிலைக்காட்சி' சிறப்புமிக்கது. 


“ஓசை ஒலிலயலாம்‌ ஆனாய்‌ நீயே! என்று அப்பர்‌ பாடியதை, 
ஐயாறப்பன்‌ திருக்கோயில்‌ மூன்றாம்‌ திருச்சுற்றில்‌ இன்றும்‌ 
உணரப்படுகிறது. “ஒலி கேட்கும்‌ &டம்‌' என்று குறிப்பிட்டுள்ள இடத்தில்‌ 
கற்சுவரில்‌ அமைந்துள்ள சிறிய குழியில்‌ வாய்‌ வைத்து “ஐயாறா”்‌ 
என்று உரத்த குரலில்‌ கூவினால்‌, அவ்வொலி பலமுறை எதிரொலிக்கிறது. 
நன்றாக உரக்க அழைத்தால்‌ எழுமுறையும்‌ கேட்குமாம்‌. 
தன்னைத்தானே பூசித்தவார்‌ 

இத்திருக்கோயிலில்‌ பூசை செய்துவந்த சிவாசாரியார்‌, ஒருமுறை 
காசிக்குச்‌ சென்று திரும்புவதில்‌ தாமதம்‌ ஏற்பட்டதாம்‌. அவர்‌ பூசை செய்ய 
வேண்டி முறை நாளன்று தீரும்ப முடியாத நீலை ஏற்பட்டது. அப்போது 


அணை... அனார்‌. 


ஈசனே சிவாச்சாரியார்‌ போல வேடமணிந்து, பூசனையை செயது முடித்தார்‌. 
திரும்பி வந்த சிவாசாரியாருக்கு, கருவறைக்குள்ளே நுழைந்து 
மறைந்து தான்‌ யார்‌ என்று வெளிப்படுத்தீனார்‌ ஈசன்‌. 

மூலவர்‌ ஐயாரப்பன்‌, பஞ்சநதீசுவரர்‌, செம்பொற்சோதீசுவரர்‌, 
பிரணதார்த்திறரன்‌ என்று அழைக்கப்படுூகிறார்‌. சுவாமிக்கு புனுகுசட்டம்‌ 
மட்டுமே சார்த்தப்படுகிறது. அபிஷேகம்‌ எல்லாம்‌ ஆவுடையாருக்கே! 

கருவறை அகழி போன்ற அமைப்பு கொண்டது. சுவாமி 
ஜடாபாரமாக இருப்பதாக கருதப்படுவதால்‌, இந்த உள்சுற்றை எவரும்‌ 
உள்ளே நுழைந்து வலம்‌ வருவதில்லை. பிரகாரத்தில்‌ சப்தஸ்தான 
லிங்கங்கள்‌ உள்ளன. 

அன்னை அறம்‌ வளர்த்த நாயகி எனும்‌ திருநாமம்கொண்டூ 
கனிக்கோயில்‌ கொண்டுள்ளார்‌. நான்கு கரங்களோடு நீன்ற கோலம்‌. 

சூரியன்‌, இந்திரன்‌, வாலி முதலியோர்‌ பூசித்த தலம்‌, 
இத்திருக்கோயிலில்‌ சிவயோக தட்சிணாமூர்த்தி சந்நிதியும்‌ 
முருகப்பெருமான்‌ சந்நிதியும்‌ தனிச்சிறப்பு காண்டவையாகும்‌. 

வில்லேந்திய வேலவராகக்‌ காட்சி தரும்‌ முருகன்‌ மீது, 
அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ பாடியுள்ளார்‌. 


திரிபு ராதீகள்‌ தூளெழ வானவர்‌ 
திகழ வேமுனி யாவருள்‌ கூர்பவர்‌ 
தெரியவை பாதியர்‌ சாதியி லாதவர்‌ தருசேயே 
சிகர பூதர நீறுசசய்‌ வேவை 
திமிர மோகர வீரதி வாகர 
திருவையாறுறை தேவிக்ரு பாகர பெருமாளே! 
திருப்புகழ்‌ - 902 


திருவிழாக்கள்‌ 


: சித்திரை - தேரோட்டம்‌, சப்தஸ்தானம்‌ 


வைகாசி - வசந்த உற்சவம்‌ 

ஆனி - திருமஞ்சனம்‌ 

ஆடி - ஆடிப்பூரம்‌ 

அமாவாசை - அப்பர்‌ கயிலாயக்‌ காட்சி 
ஆவணி - தெப்பம்‌ 

புரட்டாசி - மகாளய அமாவாசை 
ஐப்பசி - கடை முழுக்கு 

கார்த்திகை - சோமவாரம்‌ 

மார்கழி - ஆரூத்ரா தரிசனம்‌ 

தை - தை அமாவாசை 

மாசி - மகம்‌ 

பங்குனி - நந்திகேஸ்வரர்‌ தர்ப்பணம்‌ 


ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 


அஞ்சலகம்‌ 


3: திருவையாறு - 613 204 


வழியாட்ட நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 


தொலைபேசி 


மாலை 4 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜைநடைபெறுகிறது. 


: 04362-260332 





சை அ வு 








றம்‌ வளர்த்த நாயகியுடன்‌ 


ந்‌ 
E 


பு] 


பர்‌, திருவையாறு. 


யாய 


அருள்மிகு 
வேதபுரீசுவரர்‌ திருக்கோயில்‌ 


திருவேதிகுடி 


“ கையது காலெரி நாகங்‌ கனல்விடு சூலமது 
வெய்யது வேலைநஞ்‌ சுண்ட விரிசடை விண்ணவர்‌ கோன்‌ 
செய்யினில்‌ நீல மணங்கம முந்திரு வேதிகுடி 
ஐயனை ஆரா அமுதினை நாமடைந்‌ தாடுதுமே!”” 
- அப்பர்‌ 





சோழநாட்டு (தென்கறைத்‌ தலம்‌. தஞ்சாவூர்‌ - திருவையாறு 
பேருந்துச்‌ சாலையில்‌ திருக்கண்டியூருக்கு மிக அருகில்‌ (2 கி.மீ 
உள்ளது. தீருவையாற்றை மையமாகக்‌ கொண்ட சப்தஸ்தானத்‌ 
கலங்களில்‌ ஒன்று; முதலாம்‌ ஆதித்த சோழன்‌ காலத்துக்‌ 
கோயில்‌. 

பரகேசரி சதுர்வேதி மங்கலத்து மகாதேவர்‌ என்றும்‌, 
வேதிகுடி மகா தேவர்‌ என்றும்‌ கல்வெட்டுக்கள்‌ குறிப்பிடுகின்றன. 

பிரம்மதேவன்‌ வழிபட்டதால்‌ “வேதீக்குழ' எனப்‌ பெயர்‌ வந்ததாக 
தலவரலாறு கூறுகிறது. மூன்று நிலை இராஜகோபுரமும்‌ ஒரு 
பிராகாரமும்‌ கொண்ட கீழக்கு நோக்கிய கோயில்‌. 


தை ணு கவு 


“கன்னியரொடூ ஆடவர்கள்‌ மாமணம்‌ விரும்பி அருமங்கலம்‌ மிக 
மின்னியலும்‌ நுண்ணிடை நன்‌ மங்கையர்‌ இயற்றுபதி வேதிகுடியே”்‌ 


என்று தீருஞானசம்பந்தர்‌ போற்றிப்‌ பாடியுள்ள தீருத்தலம்‌ இது. 
இத்திருத்தலத்து இறைவனை வழிபடும்‌ கன்னிப்பெண்கள்‌ விரைவில்‌ 
நல்ல மணாளனைப்‌ பெறுவர்‌ என்பதை இவரது பதீகம்‌ உணர்த்துகிறது. 
“திருமணத்தடை நீக்கும்‌ தலம்‌' ஆகவும்‌ விளங்குகிறது. 

வாழை மடூவிலிருந்து தானே முளைத்தெழுந்த வேதபுரீசுவரர்‌ 
'வாழைமடூநாதர்‌' என்றும்‌ அழைக்கப்படூகிறார்‌. வேதவிநாயகர்‌ என்ற 
திருநாமத்துடன்‌ நான்கு வேதங்களையும்‌ கேட்கும்‌ நிலையில்‌ 
செவிசாய்த்துக்‌ கேட்கும்‌ பாவனையில்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

அன்னை மங்கையர்க்கரசி என்ற தீருநாமத்துடன்‌, தெற்கு 
நோக்கிய சந்நிதியில்‌ எழுந்தருளியுள்ளாள்‌. கோயிலின்‌ எதீரில்‌ உள்ளது 
வேததீர்த்தம்‌. தலமரம்‌ வில்வம்‌, சம்பந்தர்‌, அப்பர்‌ பாடியத்‌ தலம்‌. 

உள்சுற்றில்‌ 108 சிவலிங்கம்‌, சப்தஸ்தான லிங்கங்கள்‌, நடராசப்‌ 
பெருமான்‌ மற்றும்‌ கோஷ்ட தேவதைகள்‌ உள்ளனர்‌. 

முதலாம்‌ ஆதித்த சோழன்‌ காலத்திய கல்வெட்டுக்கள்‌ கண்டறியப்‌ 
பட்டுள்ளன. அவை இறைவனை “வேதீகுடி மகாதேவர்‌' என்றும்‌, “பரகேசரி 
சதுர்வேதீ மங்கலத்து மகாதேவர்‌' என்றும்‌ குறிப்பிடுகின்றன. 


திருவிழாக்கள்‌ : சித்திரை மாதம்‌ சப்தஸ்தானத்‌ திருவிழா 
நடைபெறுக்றது. 

ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கண்டியூர்‌ - 613 202 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 


அருள்மிகு 
ஓதவனேசுவார்‌ திருக்கோயில்‌ 


திருச்சோற்றுத்துறை 


“துடிக ளோடூ முழவம்‌ விம்மவே 
பொடிகள்‌ பூசிப்‌ புறங்கா டரங்காகப்‌ 
படிகொள்‌ பாணி பாடல்‌ பயின்றாடூம்‌ 
அடிகள்‌ சோற்றுத்‌ துறைசென்‌ றடைவோமே! 
- சம்பந்தர்‌ 





சோழநாட்டு (தென்கறைத்‌ தலம்‌. குடமுருட்டி ஆற்றின்‌ 
கரையிலுள்ள திருத்தலம்‌. திருக்கண்டியூருக்கு கிழக்கே 4 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. 

தீருவையாற்றிலிருந்து பேருந்து வசதிகள்‌ உணடு. 
திருவையாற்றை மையமாகக்‌ கொண்ட சப்தஸ்தானத்‌ தலங்களில்‌ ஒன்று. 

சிறந்த சிவபக்தனான அருளாளன்‌ என்பவன்‌ பசிப்பிணியால்‌ 
வருந்தியபோது எம்பெருமான்‌ அவனுக்கு அள்ள அள்ளக்‌ குறையாத 
“அட்சய பாத்தீரத்தை' வழங்கி அவனது பசிப்பிணியைத்‌ தீர்த்ததோடு, 
பிறவிப்‌ பிணியும்‌ தீர்ந்திட “வீடுபேறு வழங்கி அருளினான்‌' என்கிறது 
தலபுராணம்‌. 

இந்திரன்‌, சூரியன்‌, கெளதமர்‌ ஆகியோரும்‌ வழிபட்ட தலம்‌. மூவர்‌ 
பாடல்‌ பெற்ற தலம்‌. தீர்த்தம்‌ - சூரிய தீர்த்தம்‌, காவிரி. 


ணாள... அனாள்‌. 


மூன்று நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டூ பிராகாரங்களும்‌ 
கொண்ட தீருக்கோயில்‌, தானே முளைத்தெழுந்த திருமேனியாக 
தொலையாச்‌ செல்வர்‌, ஓதவனேசுவரர்‌ என்று தீருநாமங் 
கொண்டுள்ளார்‌. அன்னை அன்னபூரணி என்றும்‌ ஒப்பிலாம்பிகை 
எனறும்‌ அழைக்கப்படூகிறாள்‌. தனிக்கோயிலாக அம்மன்‌ சந்நீதி 
உள்ளது. 

சப்தஸ்தானத்‌ தலங்களில்‌ இத்தலம்‌ மூன்றாவது ஆகும்‌. 
முன்மண்டபத்தில்‌ நடராசர்‌ சபையும்‌, அர்த்தமண்டப முன்‌ வாயிலில்‌ 
பெரிய ஆறுமுகப்‌ பெருமான்‌ சிலையும்‌ உள்ளன. இத்தலத்தில்‌ வழிபட்ட 
கெளதமர்‌ சிலையும்‌ உள்ளது. 

அடியாரின்‌ பசிப்பிணியை இறைவன்‌ போக்கிய இத்திருத்தலம்‌ 
திருச்சோற்றுத்துறை என்று அழைக்கப்படூவதுடன்‌, எமூர்‌ திருவிழாவின்‌ 
போது அடியார்களுக்கு “அன்னம்பாலிப்பு' நடைபெறுவது தனிச்சிறப்பு. 
சோழர்‌ காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ பல கண்டறியப்பட்டூுள்ளன. 


“பண்டை வினைகள்‌ பறிய நீன்ற 
அண்ட முதல்வன்‌ அமலன்‌ இடமாம்‌ 
இண்டைகொண்டூ அன்பு இடையறாத 
தொண்டர்‌ பரவும்‌ சோற்றுத்‌ துறையே”  - சுந்தரர்‌ 


திருவிழாக்கள்‌ : சித்திரையில்‌ சப்தஸ்தானத்‌ (3-வது தலம்‌ 
திருவிழா நடைபெறுகிறது. 

ரயில்‌ நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கண்டியூர்‌ - 613 202 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


தலை னு A 


அருள்மிகு 
ஷூபத்சகாயேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


திருப்பழனம்‌ 


்‌ வேதமோதீ வெண்ணூல்‌ பூண்டு வெள்ளை எருதேறிப்‌ 
பூதஞ்சூழப்‌ பொலிய வருவார்‌ புலியின்‌ உரிதோலார்‌ 
நாதா எனவும்‌ நக்கா எனவுமு நம்பா என நீன்று 
பாதந்தொழுவார்‌ பாவந்தீர்ப்பார்‌ பழன நகராரே 
- சம்பந்தர்‌ 





திருவையாறு- கும்பகோணம்‌ சாலையில்‌, 5 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள திருத்தலம்‌. நவக்கிரகத்‌ தலங்களில்‌ சந்திரன்‌ தலமான 
தீங்களூருக்கு அருகில்‌ உள்ளது. காவிரி ஆற்றின்‌ வடகரையில்‌ 
உள்ள தலம்‌. 

திருநீறு அணிந்த அடியார்களுக்‌ கெல்லாம்‌ அன்னம்‌ பாலித்து 
உபசரித்து மகீழ்ந்த அப்பூதியடிகள்‌ வாழ்ந்த தீருத்தலம்‌. 
திருநாவுக்கரசரின்‌ புகழ்பாடும்‌ இடமாகவே இத்தலத்தை மாற்றி 
மகீழ்ந்திருந்தார்‌ அப்பூதியடிகள்‌. சம்பந்தர்‌, அப்பர்‌ பெருமான்‌ 
போற்றிப்பாடிய தலம்‌ இது. சப்தஸ்தானத்‌ தீருவிழாவில்‌ 2-வது தலம்‌. 

பாற்கடலைக்‌ கடைந்தெடுத்த அமுதத்தைத்‌ தேவர்களுக்கு 
அளித்தபோது, கெளசிக முனிவருக்கும்‌ சிறிது ஈந்தார்‌ தீருமால்‌. 
மானுடர்களுக்கும்‌ அது உதவுமே என்று தாம்‌ பெற்ற அமிர்தத்தை 
கைமேற்கனியாகப்‌ பெற்று பூவுலகம்‌ வந்து சேர்ந்தார்‌ கெளசிக முனி. 


ளகக... அனால்‌. 


அமிர்தம்‌ ஏந்தி வந்த முனிவரை சிருங்காரமாக ஒளிரும்‌ 
'கதலிவனம்‌' ஒன்று கவர்ந்தது. கெளசிக முனிவர்‌ அதனால்‌ ஈர்க்கப்பட்டு, 
தான்‌ கொண்டூவந்த அமிர்தத்‌ தீரட்சியையே சிவலிங்கத்‌ தீருமேனியாக 
அமைத்து வழிபடத்‌ துவங்கினார்‌. 

தாய்‌ தந்தையரை இழந்த சுசரிதன்‌ என்ற சிறுவன்‌ கெளதம 
நதீ தீரத்திலிருந்து, கதலிவனம்‌ வந்தடைந்தபோது, அந்த சிவலிங்கத்‌ 
திருமேனியால்‌ ஈர்க்கப்பட்டான்‌. ஒருநாள்‌ இரவு திருக்கோயில்‌ வாயிலில்‌ 
உறங்கிக்‌ கொண்டிருந்த அவனது கனவில்‌ எருமைவாகனத்கில்‌ அமர்ந்த 
யமதர்மன்‌ தோன்றி, பாலகனே! உன்‌ கீறுதிக்‌ காலம்‌ ஏநருங்கிவிட்டது. 
கன்றிலிருந்து ஐந்தாம்‌ நாள்‌ உன்‌ உயிரை நான்‌ கவருவேன்‌!' என்று 
கூறி மறைந்தான்‌. அப்போது ஈசன்‌ அவன்‌ முன்‌ தோன்றி 
திருவையாற்றில்‌ குடிகொண்டுள்ள ஐயாறப்பனை சரணடையுமாறு 
கூறி அவனை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினார்‌. 

சிறுவனின்‌ மரணபயத்தினைப்‌ போக்கி, ஆபத்திலிருந்து 
காத்ததால்‌, ஆபத்சகாயேசுவரர்‌ என்று இத்தலத்தில்‌ திருநாமங்‌ 
கொண்டார்‌. தலமரம்‌ - கதலி, தீர்த்தம்‌ - அமிர்ததீர்த்தம்‌. 

மூன்றுநிலை இராஜகோபுரமும்‌, இரண்டூ பிரகாரங்களும்‌ 
கொண்ட திருக்கோயில்‌; கிழக்கு நோக்கியது; ராஜகணபதீயாக 
விநாயகர்‌ காட்சி தருகிறார்‌. கருவறையில்‌ பழனப்பிரான்‌, தானே 
முளைத்தெழுந்த தீருமேனியாகக்‌ காட்சி தருகிறார்‌. “பழனம்‌, பழனமே 
என்பீ ராகில்‌ பயின்றழுந்த பழவினை நோய்‌ பாற்ற லாமே” என்று 
அப்பர்‌ பெருமான்‌ பலவகைத்‌ தீருத்தாண்டகத்தீல்‌ போற்றிப்‌ பாடிய 
அருட்கோலத்தை எண்தீசைக்‌ காவலர்களும்‌, திருமாலும்‌ 
வழிபட்டூள்ளனர்‌. 

கோஷ்டத்தில்‌ தட்சிணாமூர்த்தியின்‌ அருகில்‌, சனகாதி யருக்கு 
பதிலாக, சப்தரிஷிகள்‌ அமர்ந்துள்ளனர்‌. கால்‌ மாறி நின்றபடி, 
வேணுகானமிசைக்கும்‌ கண்ணனின்‌ சிலை அழகு மிக்கது. 


அணை... அனார்‌. 


வெளிச்சுற்றில்‌ தனிச்சந்நிதியில்‌, பெரியநாயகி எனும்‌ தீருநாமங்‌ 
கொண்டு, நாற்கரங்களுடன்‌ நீன்றகோலத்தீல்‌ காட்சிதருகிறார்‌ 
அன்னை. பங்குனி, புரட்டாசி மாதங்களில்‌ பெளர்ணமி நாளிலும்‌, 
அதற்கு முன்‌ இரண்டூ நாட்களிலும்‌ நீறைநீலாவின்‌ ஒளிக்கதீர்கள்‌ 
ஈசனின்‌ திருமேனியைத்‌ தழுவுகின்றன. 


தீருவிழாக்கள்‌ : ஏழூர்த்திருவிழா (சப்தஸ்தானம்‌, 
ஆண்டுதோறும்‌ நடைபெறுகிறது. 

ரயில்‌ நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : திருப்பழனம்‌ - 613 204 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


செந்தமிழ்த்‌ தேன்மாழியான்‌ 


கரும்பன்ன சொல்லம்மை - தீருப்புறம்பியம்‌ 
குயிலுனும்‌ நன்மொழியம்மை - சாயாவனம்‌ 
யாழின்‌ மென்மொழியம்மை - திருமணஞ்சேரி 
பண்மொழி நாயகி - கொடுமுடி 
கனிவாய்‌ மொழியம்மை - திருவெணபாக்கம்‌ 
துவள வெண்ணகையம்மை  - திருப்பாலைத்துறை 
தேன்மொழிப்‌ பாவை - திருக்கோட்டூர்‌ 
பண்ணிலாவிய மொழியம்மை - திருத்தேவூர்‌ 
பாலினும்‌ நன்மொழியம்மை - திருவாய்மூர்‌ 
குழல்வாய்‌ மொழியம்மை - இரும்பைமாகாளம்‌ 


குயில்‌ அமிர்தவல்லி - கொடுங்குன்றம்‌ 





அருள்மிகு 
நெய்யாழயப்பர்‌ திருக்கோயில்‌ 


திருநெய்த்தானம்‌ 


“மையாடிய கண்டன்மலை மகள்பாகம துடையான்‌ 
கையாடிய கேடில்கரி யுரிமூடிய வொருவன்‌ 
செய்யாடிய குவளைம்மலர்‌ நயனத்தவ ளோடூம்‌ 
நெய்யாடிய பெருமானிடம்‌ நெய்த்தானமெ னீரே” 
- சம்பந்தர்‌ 





சோழநாட்டூ வடகரைத்‌ தலம்‌. திருவையாற்றுக்கு மேற்கில்‌ 2 கி.மீ 
தொலைவில்‌ அமைந்துள்ளது. 

ஆதித்த சோழனால்‌ எடுப்பிக்கப்பட்ட இருதள கற்றளியாக 
அமைந்தது. சப்தஸ்தானத்‌ தலங்கள்‌ அனைத்திலும்‌, கருவறை, 
விமானம்‌, சிகரம்‌ வரை முழுவதுமே கற்றளியாகக்‌ காணலாம்‌. ஒரே 
காலத்தில்‌ எழு திருக்கோயில்களுமே உருவானவை. 

திருஞானசம்பந்தர்‌, அப்பர்‌ பதிகம்‌ பெற்ற தலம்‌. எமூர்‌ திருவிழாவில்‌ 
7வது தலமானதால்‌, ஏழூர்‌ கண்ணாடிப்‌ பல்லக்குகளையும்‌ ஒரே 
இடத்தில்‌ கண்டூகளிக்கும்‌ இடமாகவும்‌ அமைகிறது. திருத்தலத்தீன்‌ 
பெயருக்கேற்ப, நெய்யாடியப்பர்‌, நெய்‌ அபிஷேகப்‌ பிரியராகக்‌ காட்சி 
தருகிறார்‌ என்கீறது தலபுராணம்‌. 


த கு கவு 


காமதேனு, சரஸ்வதி, பிருகு முனிவர்‌ ஆகியோர்‌ வழிபட்ட திருத்தலம்‌ 
இது. காமதேனு சிவலிங்கத்தின்‌ மீதுபாலைப்பொழிய, பாலுக்குள்‌ நெய்யாக 
ஈசனே இருப்பதாக உணர்ந்தாலும்‌, அதனாலே இத்திருத்தலம்‌ ஹய்த்தானம்‌ 
என்றும்‌ பெயர்‌ பெற்றது. 
சப்தஸ்தானத்‌ திருவிழாவின்‌ போது, ஏழூர்பல்லக்குகளில்‌ ஒரு 
பல்லக்கு, திருநெய்த்தானத்திலிருந்து, திருமழபாடியில்‌ நடைபெறும்‌ 
நந்திதேவர்‌ தீருமணத்தீற்கு எழுந்தருளுவது வழக்கமாகீறது. நீறைய 
கல்வெட்டுக்கள்‌ கண்டறியப்பட்டூுள்ளன. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
திருஞானசம்பந்தரும்‌, அப்பர்‌ பெருமானும்‌, இத்தீருத்தலத்திலுள்ள 
பெருமானைப்‌ போற்றிப்‌ பாடியுள்ளனர்‌. அவர்கள்‌ காலத்திற்கு 
முன்பே இந்த திருக்கோயில்‌ உருவாகியுள்ளது தெளிவாகிறது. 
அடித்தளம்‌ முதல்‌ சிகரம்‌, தூபிவரை அழகீய கருங்கல்லினாலான 
கற்றளிகள்‌ விமானத்தின்‌ எண்தீசைகளிலும்‌, எண்‌ தீசைக்காவலர்களின்‌ 
தீருஉருவை காணலாம்‌. ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌ பிரகாரமும்‌ 
கொண்டது. 
கருவறையின்‌ இருபுறமும்‌ ஐந்தடி உயரங்‌ கொண்ட துவார 
பாலகர்கள்‌ சிலை உள்ளது. கம்பீரமான தோற்றம்‌ - கருவறையில்‌ 
சுயம்புலிங்கத்‌ திருமேனியாக நெய்யாடியப்பர்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 
'தேனிடை மலர்‌ பாயு நெய்த தானனை வானிடைத்‌ தொழுவார்‌ 
வலிவாணரே!' என்று திருநாவுக்கரசர்‌ போற்றியுள்ளார்‌. அன்னை 
பாலாம்பிகை எனும்‌ தீருநாமங்கொண்டூள்ளார்‌. சரஸ்வதீ தேவிக்கும்‌ 
சந்நீதி உள்ளது . 
தீருவிழாக்கள்‌ : ஏழூர்‌ சப்தஸ்தானத்‌ திருவிழா இத்தலத்தில்‌ 
முடிவடைகிறது. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : திருவையாறு - 613 204 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
கைலாசநாதர்‌ திருக்கோயில்‌ 


திங்களூர்‌ 


திருவையாறு - கும்பகோணம்‌ சாலையில்‌ தீருவையாறுக்கு 
கிழக்கே 2 கி.மீ பிரதான சாலையைவிட்ட சற்றே விலகி, வடக்கே 1 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. நவக்கீரகத்‌ தலங்களில்‌ சந்தீரனுக்குரிய 
திருத்தலம்‌. காவிரியாற்றின்‌ கரையில்‌ உள்ள விஷம்‌ தீண்டாப்பதி. 

ஆண்டுதோறும்‌ பங்குனிமாதம்‌, உத்தீர நட்சத்தீரத்தன்று 
காலையில்‌, சூரியஒளிக்கதிர்கள்‌, கருவறையில்‌ உள்ள மூலவர்‌ 
திருமேனியைத்‌ தழுவுகின்றன. அன்றைய தீனம்‌ மாலையில்‌ சந்தீரனின்‌ 
ஒளி கைலாசநாதர்‌ மீது படரும்‌ அதிசயம்‌ நிகழும்‌ திருத்தலம்‌. 

திருநாவுக்கரசரைத்‌ தனது தெய்வமாக மதீத்துப்‌ போற்றியதோடு, 
அவரது பெயரால்‌ அன்னசத்திரமும்‌, தண்ணீர்‌ பந்தலும்‌ அமைத்த 
அப்பூதீ அடிகளின்‌ அவதாரத்தலம்‌. திருப்பழனத்தீல்‌ ஆபத்சகாயரை 
வணங்கிவிட்டு திங்களூர்‌ வந்த அப்பர்‌ பெருமான்‌, தனக்கு அறிமுகம்‌ 
இல்லாத ஒரு சிவனடியார்‌ இத்தனை தருமங்களை நடத்துவது கண்டு 
வியந்தார்‌. 








அப்பூதி அடிகளின்‌ இல்லத்தை அடைந்ததும்‌, அப்பர்‌ பெருமானைக்‌ 
கண்ட அவர்‌ பெருமகீழச்சியடைந்தார்‌. அவரது அழைப்பை ஏற்று, அவரது 
இல்லத்தில்‌ உணவருந்தச்‌ சென்ற அப்பர்‌ பெருமான்‌, அப்பூதி அடிகள்‌, தன்‌ 
மகனுக்கு 'தீருநாவுக்கரசு' என்றே பெயரிட்டதைக்‌ கண்டு மெய்சிலிர்த்தார்‌. 

அடியாருக்கு உணவளிக்க, வாழை இலையை அரிந்து வரச்‌ 
சென்ற அப்பூதீ அடிகளின்‌ மகன்‌, அரவு தீண்டிட மரணமுற்றான்‌. மகன்‌ 
இறந்த சேதி கேட்டால்‌ சிவனடியார்‌ தமது இல்லத்தீல்‌ உணவருந்தமாட்டார்‌ 
என்பதால்‌, இறந்த மகனின்‌ உடலை ஒரு பாயில்‌ சுருட்டி வைத்து விட்டு, அப்பர்‌ 
பெருமானுக்கு உணவுபடைக்கத்‌ தயாராகினர்‌ அப்பூதியடிகள்‌ தம்பதியர்‌. 

உணவருந்த அமர்ந்த அப்பர்‌ பெருமான்‌, அனைவருக்கும்‌ திருநீறு 
வழங்கிவிட்டு, உமது மூத்தமகன்‌ எங்கே? அவனையும்‌ உணவருந்த 
வரச்சொல்‌! என்று கூற, அப்பூதி அடிகள்‌ “அவன்‌ அப்போது உதவான்‌' 
என நாதமுக்கக்‌ கூறினார்‌. மேலும்‌ மேலும்‌ கேள்விக்கணை தொடர 
'அரவு தீண்டி அருமை மகன்‌' மாண்டூவிட்டதைக்‌ கூறினார்‌ அப்பூதி அடிகள்‌. 
அதீர்ந்து போனார்‌ அப்பர்‌ பெருமான்‌. இறைவனிடம்‌ “ஒன்றுகொலாம்‌' 
எனும்‌ பதிகத்தைப்பாடி, சிறுவனின்‌ விஷம்‌ நீங்கச்செய்து உயிர்ப்பித்‌ 
தருளி அனைவரையும்‌ வியப்பில்‌ ஆழ்த்தினார்‌. 

கிழக்கு நோக்கிய திருக்கோயிலில்‌ தானே முளைத்தெழுந்த 
சிவலிங்கத்‌ தீருமேனியாக கைலாசநாதர்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 
அன்னை பெரியநாயகி. 


சை அ வு 


தட்சனின்‌ சாபம்‌ நீங்கப்பெற்ற சந்திரபகவான்‌ தனிச்‌ சந்நிதி 
கொண்டூள்ளார்‌ - திருநாவுக்கரசர்‌ பதீகம்‌ பெற்ற தலம்‌. 
்‌ ஒன்றுகொ லாமவர்‌ சிந்தை யுயர்வரை 
ஒன்றுகொ லாமுய ரும்மதி சூடுவர்‌ 
ஒன்றுகொ லாமிடூ வெண்டலை கையது 
ஒன்றுகொ லாமவர்‌ ஊர்வது தானே: 


திருவிழாக்கள்‌ : பங்குனி மாதம்‌ பெளர்ணமி 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தீன்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ 3: திங்களூர்‌ - 613 204 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04362-262499 


பஞ்ச பூத தலங்கள்‌ 


1. திருஆரூர்‌ அல்லது காஞ்சிபுரம்‌ - பிருதிவி 

2. திருஆனைக்கா அப்பு ௫றி 

3. திருவண்ணாமலை தேயு கு 

4. திருக்காளத்தி வாயு வளி 

5. சிதம்பரம்‌ ஆகாயம்‌ விசும்பு 








அருள்மிகு 
வடமுலேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


தீருஆலம்பொழில்‌ 


“நீலம்‌ பொழிற்குள்‌ நிறைதடங்‌ கட்சேர்‌ காட்டும்‌ 
ஆலம்‌ பொழிற்‌ சிவ யோகப்‌ பயனே! 


- அருட்பா 





சோழநாட்டூ தென்கரைத்‌ தலம்‌ - குடமுருட்டியாற்றின்‌ கரையில்‌ 
உள்ள திருத்தலம்‌. திருவையாறுக்கு தென்மேற்கில்‌ 5கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. கண்டியூரிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும்‌ பேருந்துகள்‌ 
இவ்வழியே செல்கின்றன. 

திருச்சிராப்பள்ளியிலிருந்து, பூதலூர்‌ வழியே திருவையாறு 
செல்லும்‌ பேருந்துகள்‌, இத்திருத்தலத்தை கடந்து செல்கின்றன. 

எதன்‌ பரம்பைக்‌ குடியின்மேய தீருவாலம்‌ எபாழிலானைச்‌ சிந்தி 
நெஞ்சே!” என்று அப்பர்‌ பெருமான்‌ போற்றிப்பாடிய தலம்‌ இது. அப்பர்‌ 
பெருமான்‌ வாழ்ந்த காலத்தில்‌ இந்தத்‌ திருத்தலம்‌ பரம்பைக்குடி என 
அமைக்கப்பட்டது என்று தெரிகிறது. திருநாவுக்கரசரின்‌ திருமேனியும்‌ 
இங்கு உள்ளது. 


ணாள... அனகன்‌. 


அனலன்‌, அணிலன்‌, ஆபத்சைவன்‌, சோமன்‌, தரன்‌, துருவன்‌, 
பிரத்தியூஷன்‌, பிரபாசன்‌ ஆகியோர்‌ அஷ்டவசுக்கள்‌, தட்சனின்‌ 13 
குமாரிகளில்‌ வசு: என்பவளுக்கு பிறந்தவர்களே. வசிஷ்டமுனிவரின்‌ 
'தேனு' வைக்‌ கவர்ந்து சென்றதால்‌ சபிக்கப்பட்டு, மனிதப்பிறவிகளாகப்‌ 
பிறந்தனர்‌. இவர்களில்‌ எட்டாமவன்‌ பிரபாசனே கங்கைமைந்தன்‌ 
பீஷ்மன்‌. வசிஷ்டரின்‌ சாபத்திற்கு விமோசனம்‌ தேடி, இவர்கள்‌ ஈசனை 
வழிபட்டூ சாபம்‌ நீங்கப்பெற்ற தலம்‌ இது. காசியப முனிவரும்‌ வழிபட்ட 
தலம்‌. 
மேற்கு நோக்கிய திருக்கோயில்‌. தோஷ பரிகாரத்‌ தலம்‌. தலமரம்‌ 
ஆலமரம்‌. தீர்த்தம்‌ குடமுருட்டியாறு. அப்பர்‌ பெருமான்‌ பதிகம்‌ 
பெற்றது. 3 நீலை இராஜகோபுரமும்‌, ஒரு பிரகாரமும்‌ கொண்டது. 
ஆத்மநாத ஈசுவர்‌ என்று திருநாமங்கொண்டு, சுயம்புலிங்கமாக 
இறைவன்‌ எழுந்தருளியுள்ளார்‌. ஞானாம்பிகை என்பது 
அன்னையின்‌ திருநாமம்‌ வெளிச்சுற்றில்‌ விநாயகர்‌ விசுவநாதர்‌, 
விசாலாட்சி, சநநீதிகளோடூ நவக்கிரகங்களும்‌ உள்ளன. 
பரம்பைக்குடி தீருவாலம்‌எபாழில்‌ உடைய மகாதேவர்‌” என்று 
கல்வெட்டுக்கள்‌ குறிப்பிடுகின்றன. 
தீருவிழாக்கள்‌ : ஆவணி மூலத்திருவிழா, கார்த்திகை 
சோமவாரங்கள்‌, சிவராத்தீரி 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : திருப்பூந்துருத்தி - 613 103 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


ஸப்த ராமர்‌ கோயில்கள்‌ 


ராமர்‌ மூலவராக உள்ள ஸப்த ழு ராமர்‌ கோயில்கள்‌. 
1. அயோத்தி, 2. திருப்புல்லாணி, 3. சீர்காழி, 
4. திருவெள்ளியங்குடி, 5. தீருஎவ்வுள்‌ (துருவள்ளூரற்‌, 
6. புள்ளம்பூதங்குடி, 7. திருப்புட்குழி 





அருள்மிகு 
புஷ்பவனேசுவார்‌ திருக்கோயில்‌ 


திருப்பூந்துருத்தீ 


“ கொடிகொள்‌ செல்வ விழாக்குண லைஅறாக்‌ 
கடிகொள்‌ பூம்பொழில்‌ கச்சிஏ கம்பனார்‌ 
பொடிகள்‌ பூசிய பூந்துருத்‌ தீந்நகர்‌ 
அடிகள்‌ சேவடிக்‌ கீழ்நா மிருப்பதே!' 

- அப்பர்‌ 





சோழநாட்டு தென்கரைத்‌ தலம்‌. திருக்கண்டியூரிலிருந்து 
திருக்காட்டூப்பள்ளி செல்லும்‌ சாலையில்‌ குடமுருட்டியாற்றின்‌ 
தென்கரையில்‌ 3 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. பூந்துருத்தி காடவ 
நம்பியின்‌ அவதாரத்தலம்‌. 

ஆற்றிடையில்‌ உள்ள தலங்கள்‌ துருத்தி எனப்படும்‌. இத்தலம்‌ 
காவிரி - குடமுருட்டி ஆறுகளுக்கிடையில்‌ விளங்கியதால்‌ “துருத்தி” 
எனப்பட்டது. சப்தஸ்தானத்‌ தலங்களில்‌ ஆறாவது தலம்‌. 

சோழமன்னன்‌ ஒருவன்‌ பூக்குடலையையே துருத்தி சிவலிங்கத்‌ 
திருமேனியாக பாவித்து பூசனை செய்த போது, அந்தக்‌ கடலையே 
சிவலிங்கமாக மாறியது என்கீறது தலபுராணம்‌. இந்தீரன்‌ காசியபமுனிவர்‌ 
வழிபட்ட தலம்‌. காசியப தீர்த்தம்‌ உள்ளது. 


து க கவு 





அப்பர்பெருமான்‌ உழவாரத்தொண்டூ செய்த தலம்‌ என்பதால்‌, 
காலால்‌ மிதிக்கவும்‌ அஞ்சி வெளியிலேயே நின்ற திருஞான 
சம்பந்தருக்காக, இறைவன்‌ நந்தியை விலகச்செயது காட்சி தந்த தலம்‌. 
திருஞானசம்பந்தரின்‌ பல்லக்கை அப்பர்‌ பெருமான்‌ தன்‌ தோளிற்‌ 
சுமந்துசென்ற திருத்தலம்‌ “சம்பந்தர்‌ மேடூ' எனும்‌ அந்த இடம்‌, கிருஆலம்‌ 
பொழிலுக்கு அருகில்‌ உள்ளது. 'தீங்களும்‌ ஞாயிறும்‌ தோயும்‌ தீருமடம்‌' 
என்று புகழப்படும்‌ அப்பர்‌ அடிகளார்‌ திருமடம்‌ இங்கு உள்ளது. 


காசியப முனிவர்‌, கங்கையை வரவழைத்து அந்நீரால்‌ 
பூவணநாதருக்கு அபிஷேகம்‌ செய்து அருள்பெற்ற தலம்‌. பிரகாரத்தில்‌ 
காசி தீர்த்தம்‌ உள்ளது; தலமரம்‌ - வில்வம்‌. 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, இரண்டூ பிராகாரங்களும்‌ 
கொண்ட கிழக்கு நோக்கியத்‌ திருக்கோயில்‌. தானே முளைத்தெழுந்த 
திருமேனியாக பூவணநாதர்‌ எழுந்தருளியுள்ளார்‌. கருவறையின்‌ 
தென்புறம்‌ தென்கயிலை, வடபுறம்‌ வடகயிலையுமாய்‌ சந்நிதீகள்‌ 
உள்ளன. வெளிச்சுற்றில்‌ விநாயகர்‌, வீணாதர தட்சிணாமூர்த்தி, 
சப்தமாதர்‌, அர்த்தநாரீசுவரர்‌, பீட்சாடனர்‌, ஒற்றைக்காலில்‌ நின்று 
குவம்புரியும்‌ துர்க்கை காட்சியளிக்கீன்றனர்‌. 


தை க கவு 


அழகாலமர்ந்தநாயகி'யாக செளந்தரநாயகி எனும்‌ 
திருநாமங்கொண்டு அன்னை தனிச்சந்நீதீ கொணடூளளார்‌. 
அமர்ந்த கோலத்தில்‌ அப்பர்‌ பெருமானின்‌ திருமேனியை இத்தலத்தில்‌ 
மட்டுமே காணலாம்‌. அருணகிரிநாதரின்‌ திருப்புகழ்‌ உள்ளது. 
பூங்கு ளத்திடை தாரா வோடன 
மேய்ந்த செய்ப்பதீ நாதா மாமலை 
போன்ற விக்ரக கூராரீபகி ரண்டரூபா 
போந்த பத்தர்பொ லாநோய்‌ போயிட 
வேண்ட நுக்ரக போதா மேவிய 
பூந்து ருத்தியில்‌ வாழ்வே தேவர்கள்‌ தம்பிரானே 
- திருப்புகழ்‌ - 903 


தீருவிழாக்கள்‌  : சப்தஸ்தானம்‌ ஏமூர்த்‌ திருவிழா (6வது தலம்‌) 

ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ உ கண்டியூர்‌ - 613 103 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 





அருள்மிகு 
வியாக்ரயபுரீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
பெரும்புலியூர்‌ 


“மண்ணுமோர்‌ பாகமுடையார்‌ மாலுமோர்‌ பாகமுடையார்‌ 
விண்ணுமோர்‌ பாகமுடையார்‌ வேதம்‌ உடைய விமலர்‌ 
கண்ணுமோர்‌ பாகமுடையார்‌ கங்கை சடையிற்‌ கரந்தார்‌ 
பெண்ணுமோர்‌ பாகமுடையார்‌ பெரும்புலியூர்பிரி யாரே” 

- சம்பந்தர்‌ 





சோழநாட்டு வடகரைத்‌ தலம்‌. திருவையாறு - கல்லணை சாலையில்‌, 
தில்லைஸ்தானத்திற்கு வலப்புறம்‌ பிரியும்‌ கிளைச்‌ சாலையில்‌ 4கி.மீ 
தொலைவில்‌ உள்ள தலம்‌. தீர்த்தம்‌ காவிரி, கொள்ளிடம்‌. இராஜராஜன்‌ 
காலத்தைச்‌ சேர்ந்த கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. திருஞான சம்பந்தர்‌ 
பதிகம்‌ பெற்ற தலம்‌. 

விடியலுக்கு முன்பாகவே, தேனீக்கள்‌ அணுகாத, நறுமணங்கொண்ட 
மலர்களைப்‌ பறித்து, பெருமானுக்கு சமர்ப்பிக்க, மரத்தைப்‌ பற்றி ஏறிட 
தனக்குப்‌ புலிக்காலகளும்‌, கூரிய நகங்களும்‌ வேண்டும்‌ எனக்‌ கோரிய 
மாமுனிவர்‌ இவர்‌. 

மனித உடலும்‌ புலிக்கால்களும்‌ கொண்டு, தோளில்‌ 
பூக்குடலையை ஏந்தியபடி, சிற்பங்களில்‌ காட்சி தருவார்‌. புலிக்கால்‌ முனிவர்‌ 
வழிபட்ட திருத்தலங்கள்‌ எல்லாம்‌ “புலியூர்‌ எனும்‌ அடைமொழியோடு 
விளங்கும்‌. 


தை இஇந்த கவு 












ஆடல்‌ பெருமானின்‌, இருபுறமும்‌ 
கரங்கூப்பியபடி, நிற்கும்‌ இரு முனிவர்களில்‌ ஒருவர்‌ 
இவர்‌. மற்றவர்‌ பதஞ்சலி முனிவர்‌. தானே முளைத்து 
எழுந்த திருமேனியாக அருள்பாலிக்கும்‌ ஈசனை, 
புலிக்கால்‌ முனிவர்‌ வழிபட்டதால்‌ வியாக்ரபாத 
ஈசுவரர்‌ எனும்‌ திருநாமங்‌ கொண்பஞீள்ளார்‌. 


கருவறையின்‌ பின்புறக்‌ கோஷ்டத்தில்‌ 
அர்த்தநாரீசுவரர்‌ காட்சி தருகிறார்‌. அன்னை 
அழகம்மையாக, செளந்தரநாயகி எனும்‌ திருநாமங்‌ 
கொண்டு, நீன்ற கோலத்தில்‌ காட்சி தருகிறாள்‌. முருகப்‌ 
ன்‌ மாஸ்‌ வள்ளி தெய்வானையுடன்‌ காட்சித்‌ 
22.4 தருகிறார்‌. அருணகிரிநாதர்‌ தீருப்புகழ்‌ பாடியுள்ளார்‌. 
. நவக்கிரகங்கள்‌ ஒரே கோட்டில்‌ சூரியனைப்‌ 
பார்த்தபடி உள்ளன. 
பெதும்பையெழு கோலச்‌ செயங்கொள்சிவ காமிப்‌ 
ப்ரசண்ட அபி ராமிக்‌ கொருபாலா 
பெரும்புனம்‌ தேகிக்‌ குறம்பெணொ கூடிப்‌ 
பெரும்புலியூர்‌ வாழ்பொற்‌ பெருமாளே 
- திருப்புகழ்‌ - 906 
திருமழிசை ஆழ்வாரின்‌ பெருமை 
திருமழிசை ஆழ்வாரின்‌ பெருமையை உலகோர்க்கு 
உணர்த்திய திருத்தலம்‌ இது. “சதுர்வேத மங்கலம்‌: என்று புகழ்‌ 
பெற்ற இத்தலத்தில்‌ அந்தணர்கள்‌ வேதம்‌ ஓதீக்கொண்டிருந்த போது 
திருமழிசை ஆழ்வார்‌ அந்த ஊரின்‌ வழியே சென்று கொண்டிருந்தார்‌. 
அவரைப்‌ பார்த்ததும்‌ அந்த மறையோர்‌ வேதம்‌ ஓதுவதை நிறுத்தீ 
விட்டனர்‌. வேதமந்தீரங்களைக்‌ கேட்கத்‌ தகுதியற்றவராக அவரைக்‌ 
கருதியதால்‌ அவர்கள்‌ அப்படி செய்தனர்‌. 
திருமழிசைப்‌ பிரான்‌ அவர்களைக்‌ கடந்துசென்றதும்‌, மீண்டும்‌ 
வேதமந்தீரத்தை விட்ட இடத்திலிருந்து துவங்கஎண்ணினர்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு வேதம்‌ ஓதுவதை எந்த இடத்தில்‌ நிறுத்தினர்‌ என்பது 


த இஇந்த 0000 


விளங்கவே இல்லை. எனவே தீணறினர்‌. திருமழிசை ஆழ்வாரை 
குவறாக எண்ணிய அபசாரத்தை உணர்ந்து, அவரை நோக்கி விரைந்து 
சென்று அவர்தம்‌ பாதம்பணிந்து, தவறை மன்னிக்கும்படி வேண்டினர்‌. 
ஆழ்வாரும்‌ ஒரு நெற்கதீரைக்‌ கிள்ளிக்‌ காண்பித்ததும்‌, அவர்கள்‌ 
வேதமந்திரத்தை நிறுத்திய இடம்‌ அவர்களுக்கு நினைவுக்கு வர, 
மீண்டும்‌ அதனை ஓதத்‌ துவங்கினர்‌. 

மேற்கு நோக்கியபடி சுந்தரராஜப்‌ பெருமாள்‌ சேவை 
சாதிக்கிறார்‌. தாயார்‌ - சுந்தரவல்லி. தீர்த்தம்‌ - காவிரி நதி. 


ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : திருவையாறு - 613 203 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


அண்ணாமலை 


திரு அண்ணாமலையின்‌ வயது, புவியியல்‌ மற்றும்‌ 
வரலாற்றுப்படி பார்த்தால்‌ 260 கோடி ஆண்டுகள்‌ எனக்‌ 
கணக்கிடப்பட்டூுள்ளது. இறைவனே சுயம்பு வடிவாய்‌ 
தென்மேற்கு திசையில்‌ அல்லிகளை அருகில்‌ “அல்லிகுகை' 
உள்ளது. 


கிரிவலப்பாதை 14 கி.மீ தூரம்‌ கொண்டது. 


அண்ணாமலையார்‌ தீருக்கோயில்‌ 24 ஏக்கர்‌ பரப்பளவைக்‌ 
கொண்டது. 


10 லட்சத்து 67 ஆயிரத்து 993 சதுர அடி ஆகும்‌. 





அருள்மிகு 
வெங்கடேசய்பெருமாள்‌ திருக்கோயில்‌ 


வரகூர்‌ 


கண்டியூர்‌ - திருக்காட்டூப்பள்ளி சாலையில்‌, தீருப்பூந்துருத்தியைக்‌ 
கடந்து மேலும்‌ 7 கி.மீ. சென்று, சாலையின்‌ இடதுபுறம்‌ அமைந்துள்ள 
நுழைவாயில்‌ வழியே 1 கி.மீ சென்று அடையலாம்‌. 

'பூபதீராஜபுரம்‌' என்று முன்பு அழைக்கப்பட்ட இத்திருத்தலம்‌, 
நாராயணதீர்த்தர்‌ என்றழைக்கப்பட்ட அடியாருக்கு, திருமால்‌ 
“எவண்பனறி' யாகக்‌ காட்சி தந்து வழிகாட்டியதால்‌ “வரகூர்‌” என்று பெயர்‌ 
பெற்றது. 

ஆந்தீரமாநீலத்தீல்‌ பிறந்து, இசை, நாட்டியம்‌ மற்றும்‌ 
ய்நீமத்பாகவதம்‌ முதலியவற்றில்‌ தனித்திறமை கொண்டிருந்தவர்‌ 


மகான்‌ நாராயண தீர்த்தர்‌. இல்லறத்தைத்‌ துறந்து துறவறம்‌ 
மேற்கொண்டவர்‌. 


ஆரி) 
(3 
* 4 





அவருக்கு ஒருமுறை தீராத கடும்‌ வயிற்றுவலி ஏற்பட்டது. நிவாரணம்‌ 
வேண்டி, பல திருத்தலங்கள்‌ வழியே தீருப்பதியை சென்றடைந்தார்‌. அங்கு 
ஒருநாள்‌ உறங்கீக்‌ கொண்டிருக்கையில்‌, 'தமிழகத்தீல்‌ தீருவையாற்றுக்கு 
அருகில்‌ உள்ள பூபதீராஜபுரத்தீற்கு எசல்க!' என இறைவனின்‌ அசரீரி 
வாக்கு கிடைத்தது. அதன்படி, தஞ்சைத்தரணியை அடைந்து, 
நடுக்காவேரி எனுமிடத்தில்‌ ஓய்வு எடுத்தீட சற்றே தங்கினார்‌. மறுபடியும்‌, 
அசரீரி, “மறுநாள்‌ விடியலில்‌ கண்முன்‌ தோன்றும்‌ வவண்பன்றியைத்‌ 
தொடர்ந்து எசல்க!' என மொழிந்தது. 

அதன்படியே, மறுநாள்‌ காலையில்‌ அவர்‌ முன்னே காணப்பட்ட 
வெண்பன்றி, கல்லணை சாலையில்‌ செல்வதைக்‌ கண்டு உடன்‌ 
தொடர்ந்தார்‌. அது செந்தலையைக்கு முன்பாக, சாலையின்‌ இடதுபுறம்‌ 
திரும்பி, ஒரு ஊருக்குள்‌ சென்று, அங்கிருந்த பெருமாள்‌ கோயிலின்‌ 
உள்ளே சென்று மறைந்தது. அதனைத்‌ தொடர்ந்து நாராயணதீர்த்தரின்‌ 
நோயும்‌, உடனே மறைந்தது. 

நாராயணதீர்த்தர்‌, அந்தத்‌ தீருத்தலத்திலேயே தங்கி இருந்து, 
கண்ணனின்‌ லீலைகளைப்‌ போற்றிடும்‌, “முந்‌ கிருஷ்ண லீலா தரங்கிணி: 
எனும்‌ இசைநாட்டிய நாடகத்தை இயற்றியதோடூ, அங்கு “உறியடி 
உற்சவம்‌' நடைபெறக்‌ காரணமானார்‌. 

வரகூரில்‌ ஆண்டுதோறும்‌, கிருஷ்ணஜெயந்தியையயொட்டி 
நடைபெறும்‌ உறியடி உற்சவம்‌ மிகவும்‌ பிரபலமானது ஆகும்‌. ஒவ்வொரு 
நாளும்‌, சிறப்பு அலங்காரங்களில்‌ காட்சிதரும்‌ பெருமாள்‌, உறியடித்‌ 
திருநாளன்று வெண்ணைத்தாழிக்‌ கோலத்தில்‌ பவனிவந்து, அருகில்‌ 
உள்ள கடூங்கலாற்றின்‌ கரைக்கு எழுந்தருளுவார்‌. 

காளிங்க நதியாகக்‌ கருதப்படும்‌ ஆற்றின்‌ கரையில்‌ உள்ள 
மண்டபத்தில்‌ “உறியடிக்கும்‌ கண்ணன்‌' திருக்கோலம்‌ கொண்டு, இரவு 11 
மணிக்கு புறப்பட்டு, 1கி.மீ தொலைவில்‌ உள்ள திருக்கோயில்‌ வாசலைச்‌ 
சென்றடைவார்‌. 

அவருக்கு முன்னே பக்தர்கள்‌ சப்பாணிக்கோலம்‌ கொண்டு ஊர்ந்து 
செல்வதும்‌, நூற்றுக்கணக்கானவர்‌ “அங்கப்பிரதட்சணம்‌' செய்தவாறே 


தீிருக்கோயிலைச்‌ சென்றடைவதும்‌ மெய்சிலிர்க்கச்‌ செய்வதாகும்‌. 


அணை... அனார்‌. 


உறியம 
பெருமாள்‌ தீருக்கோயில்‌ வாசலை அடைந்ததும்‌, “உறியடி 


உற்சவத்தை துவக்கி வைப்பார்‌. எண்ணற்ற இளைஞர்கள்‌ பங்கேற்று 
உயர உயரச்‌ செல்லும்‌ உறியடியைக்‌ கைப்பற்ற முயல்வது 
கண்கொள்ளாக்‌ காட்சி ஆகும்‌. உறியடி உற்சவம்‌ முடிந்ததும்‌ மறுநாள்‌ 
ருக்மணி தீருமணத்துடன்‌ தீருவிழா நீறைவுபெறும்‌. 

பல தலைமுறைகளாக வரகூர்‌ வெங்கடேசப்‌ பெருமாளைக்‌ 
குலதெய்வமாகக்‌ கொண்ட எண்ணற்ற குடும்பங்கள்‌ நெடுந்தூரப்‌ 
பயணம்‌ செயது, இந்தத்‌ தீருவிழாவில்‌ பங்கேற்பது, அவர்களது 
ஆழ்ந்த பக்தீ' யையும்‌ இணையற்ற ஈடூபாட்டினையும்‌ குறிக்கும்‌. 


திருவிழாக்கள்‌ : ஆடிமாதம்‌ கிருஷ்ணஜெயந்தியையொட்டி, 
10 நாட்கள்‌ உற்சவமும்‌, உறியடித்‌ திருநாளும்‌ 
சிறப்பாக நடைபெறுகின்றன. 

ரயில்நிலையம்‌ : பூதலூர்‌ 

அஞ்சலகம்‌ : வரகூர்‌ - 613 101 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6.30 முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 5 கால பூஜை நடைபெறுகிறது 


குண்டலங்கள்‌ (காதணிகள்‌) 
மகர குண்டலம்‌ - மகர மீன்‌ தலையையும்‌, பாம்பு 
உடலையும்‌ உடைய வடிவு 


. சர்ப்பகுண்டலம்‌ - சர்ப்பதால்‌ ஆனது. 
. இரத்தின குண்டலம்‌ - மணி, பொன்னால்‌ ஆனது. 
. பத்திரகுண்டலம்‌ - ஓலைச்சுருள்‌, இளந்தளிரால்‌ ஆனது. 





அருள்மிகு 
ம்னாட்சி சந்தமோசுவார்‌ திருக்கோயில்‌ 
செந்தலை 


்‌ கண்‌ A a 
ட அ ன்படி : = hk 3 


ர்‌ த 
ரி ணே 


கவ்‌ 
உழவ பகி ர்‌ 
ஜு. 
ட்‌ டண 





திருவையாற்றிலிருந்து, தீருக்காட்டுப்பள்ளி செல்லும்‌ சாலையில்‌ 
10 கி.மீ தொலைவில்‌ உள்ளது; குடமுருட்டியாற்றின்‌ கரையில்‌ 
அமைந்தது. 

'சந்திரலேகை' எனும்‌ கந்தர்வப்‌ பெண்ணால்‌ இத்தலத்து இறைவன்‌ 
பூசிக்கப்பட்டதால்‌, “சந்திரலேகை' என்று அழைக்கப்பட்ட தலம்‌. 
காலப்போக்கில்‌ 'எசந்தலை: யாகிவிட்டது. 

பூவுலகில்‌ பல தலங்களுக்குச்‌ சென்று ஈசுவரனை வழிபட்ட பிரம்ம 
தேவன்‌ இத்தலத்திற்கு வந்து ஆலயம்‌ ஒன்றை நீர்மாணித்து, 
குடமுழுக்குக்கான வேள்விச்‌ சாலையை அலங்கரிக்கலானான்‌. 
அப்போது ஈசனின்‌ அழகைக்‌ கண்டு ஆனந்தீப்பதற்காக, அதிவேகமாக 
அங்கே புகுந்தாள்‌ காவிரிப்பெண்‌. 

யாகசாலையில்‌ வைக்கப்பட்டிருந்த குடங்களை உருட்டிப்‌ பிரட்டிக்‌ 
கொண்டு வடபுறம்‌ திரும்பினாள்‌ காவிரி. அவ்வாறு குடங்கள்‌ 
உருண்டதால்‌ “குடமுருட்டி” என்று பெயரும்‌ நிலைத்தது. 


தை குச TA 


திருவையாற்றிலிருந்து, திருக்காட்டூப்பள்ளி செல்லும்‌ சாலையில்‌ 
10 கி.மீ தொலைவில்‌ உள்ளது; குடமுருட்டியாற்றின்‌ கரையில்‌ 
அமைந்தது. 

'சந்திரலேகை' எனும்‌ கந்தர்வப்‌ பெண்ணால்‌ இத்தலத்து இறைவன்‌ 
பூசிக்கப்பட்டதால்‌, “சந்திரலேகை: என்று அழைக்கப்பட்ட தலம்‌. 
காலப்போக்கில்‌ “எசந்தலை: யாகிவிட்டது. 

பூவுலகீல்‌ பல தலங்களுக்குச்‌ சென்று ஈசுவரனை வழிபட்ட பிரம்ம 
தேவன்‌ இத்தலத்திற்கு வந்து ஆலயம்‌ ஒன்றை நீர்மாணித்து, 
குடமுழுக்குக்கான வேள்விச்‌ சாலையை அலங்கரிக்கலானான்‌. 
அப்போது ஈசனின்‌ அழகைக்‌ கண்டூ ஆனந்தீப்பதற்காக, அதிவேகமாக 
அங்கே புகுந்தாள்‌ காவிரிப்பெண்‌. 

யாகசாலையில்‌ வைக்கப்பட்டிருந்த குடங்களை உருட்டிப்‌ பிரட்டிக்‌ 
கொண்டு வடபுறம்‌ திரும்பினாள்‌ காவிரி. அவ்வாறு குடங்கள்‌ 


திருவிழாக்கள்‌  : ரதசப்தமி, தைப்பொங்கல்‌, திருவாதிரை 

ரயில்நிலையம்‌ : பூதலூர்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்காட்டுப்பள்ளி - 613 104 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


சப்தகன்னியர்‌ 


சப்த கன்னியர்‌ வேறு, சப்த மாதர்கள்‌ வேறு சப்த 
மாதர்களையும்‌ சப்த கன்னியர்களோடு ஒப்பிடக்‌ கூடாது. 
சப்தகன்னியர்‌ திருமேனிகள்‌ ஒரே பலகை சிற்பமாக 
ஆற்றோரங்களில்‌ அமைந்துள்ளன. இவர்களுக்கு 
காவலாகக்‌ கருப்பண்ணசாமியைக்‌ காணலாம்‌. 





அருள்மிகு 
அக்னசுவரா்‌ திருக்கோயில்‌ 
திருக்காட்டுப்பள்ளி 


மாட்டைத்‌ தேடி மகிழ்ந்துநீர்‌ நும்முளே 
நாட்டுப்‌ பொய்யபெலாம்‌ பேசிடும்‌ நாணிலீர்‌ 
கூட்டை விட்டுயிர்‌ போவதன்‌ முன்னமே 
காட்டுப்‌ பள்ளியு ளான்கழல்‌ சேர்மினே” 
- அப்பர்‌ 





சோழநாட்டு (தென்கறைத்‌ தலம்‌ - குடமுருட்டியாற்றின்‌ 
தென்கரையில்‌ உள்ளது. 

திருவையாறு - கல்லணை சாலையில்‌, மேற்கே 15 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. திருச்சி, தஞ்சாவூர்‌, திருவையாறு, கண்டியூர்‌ 
ஆகிய இடங்களிலிருந்து இத்தலத்தீற்குப்‌ பேருந்து வசதீகள்‌ நீறைய 
உள்ளன. “அக்னி வழிபட்ட தலம்‌ என்பதால்‌ திருக்கோயிலுக்கு 
'அக்னீசுவரம்‌' என்றும்‌ பெயர்‌. 

அக்னிதேவன்‌ தான்‌ தொடும்‌ பொருள்‌ எல்லாம்‌ எரிந்து போவதால்‌ 
தனக்குப்‌ பழிச்சொல்லும்‌, பாவமும்‌ ஏற்பட்டுள்ளது குறித்து மனம்‌ 
நொந்தான்‌. அந்தப்‌ பழிபாவம்‌ நீங்கப்பெறுவதற்காக ஈசுவரனை 
வேண்டினான்‌. இத்திருத்தலத்தில்‌ ஒரு குளத்தைவெட்டி, அதில்‌ நீராடி 
இத்தலத்து ஈசுவரனை வழிபட்டு, பல வரங்களைப்‌ பெற்றான்‌. 


குத 


அக்னி தீர்த்தத்தில்‌ நீராடி, அக்னீசுவரரை வழிபடுவோர்‌ பாவங்களும்‌ 
பொசுக்கப்படூம்‌ என்றும்‌ அவர்கள்‌ வீடுபேறு அடைவர்‌ என்றும்‌ ஈசன்‌ 
அருளினார்‌. 

கருவறையைச்‌ சுற்றிலும்‌ ஐந்து திருச்சுற்றுக்கள்‌ கொண்டதால்‌ 
பஞ்ச ஆவர்ணத்‌ தலம்‌: என்று வழங்கப்படுகிறது. சிவராத்திரி நாளில்‌ 
மூன்றாவது கால வழிபாட்டில்‌ நான்முகன்‌ பங்கேற்பதாகவும்‌, அப்போது 
இடபாரூடராக ஈசன்‌ காட்சி தந்ததாகவும்‌ தலபுராணம்‌ கூறுகிறது. பிரம்மா, 
திருமால்‌, சூரியன்‌, அக்னி, வானுலக கங்கையை பூவுலகீற்குக்‌ கொண்டு 
வந்த பகீரதன்‌ ஆகியோர்‌ வழிபட்ட திருத்தலம்‌ - தலமரம்‌ - வன்னி. 

இவ்வூரில்தான்‌ கரிகாற்சோழன்‌ பிறந்ததாக பழம்பெரும்‌ நூல்கள்‌ 
கூறுகின்றன. சோழ, பாண்டிய, விஜயநகரப்‌ பேரரசர்கள்‌ தீருப்பணி 
செய்வித்தத்‌ தலம்‌ இது. உறையூரை ஆண்ட மன்னன்‌ ஒருவன்‌ 
நந்தவனத்தில்‌ இறைவனுக்குரிய செவ்வந்தி மலர்களை, பறித்து தன்‌ 
இரு மனைவியருக்குத்‌ தந்தான்‌. மூத்தவள்‌ மலர்களைத்‌ தான்‌ அணியாது 
ஈசனுக்கு அணிவிக்க, இளையவள்‌ தனது தலையில்‌ கடி மகிழந்தாள்‌. 
இளையவள்‌ இருந்த உறையூர்‌ மண்மாரியால்‌ அழிய, மூத்தவள்‌ இருந்த 
திருக்காட்டுப்பள்ளி மட்டும்‌ அழியாமல்‌ பிழைத்ததாம்‌. 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, மூன்றுநீலை உட்கோபுரமும்‌, ஐந்து 
சுற்றுக்களும்‌ கொண்ட கோயில்‌. கருவறையில்‌ அக்னீசுவரர்‌, நான்கு 
படிகள்‌ தாழ உள்ளார்‌. பின்புறக்‌ கோஷ்டத்தில்‌ அர்த்தநாரீசுவரர்‌ உள்ளார்‌. 
தெற்குநோக்கீய கம்பில்‌ அழகம்மை எனும்‌ தீருநாமங்‌ கொண்டு 
நீன்ற கோலத்தில்‌ எழுந்தருளி 
உள்ளார்‌. யோக தட்சிணாமூர்த்தி 
சிறப்பு மூர்த்தம்‌ - சூரியனைப்‌ 
பார்த்தபடியே எல்லாக்‌ கிரகங்களும்‌ 
உள்ளதும்‌ தனிச்சிறப்பு ஆகும்‌. 
சம்பந்தர்‌, அப்பர்‌ பாடிய திருத்தலம்‌. 








திருவிழாக்கள்‌ : கார்த்திகை ஞாயிறு, மாசிமகம்‌, வைகாசி 
விசாகம்‌ ஆகிய நாட்களில்‌ மக்கள்‌ நீராடி 
வழிபடூவர்‌. பங்குனி உத்திரத்தில்‌ “தீர்த்தவாரி 
நடைபெறும்‌. 

அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நீலையம்‌ : பூதலூர்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்காட்டூப்பள்ளி - 613 104 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜை நடைபெறுகிறது 


சொக்கப்பனை 


திருக்கார்த்திகையன்று, பனைமரத்தை 
நடுவில்‌ நட்டு, அதனைச்‌ சுற்றிலும்‌ ஓலையைக்‌ 
கட்டூவர்‌.“சிவபார்வதி' உலாத்‌ திருமேனிகளை 
சப்பரத்தில்‌ அமர்த்தி அந்த இடத்திற்கு கொண்டு 
வருவர்‌. பூசாரி, சுவாமிக்கு தீபாராதனைக்‌ காட்டி, 


அந்தக்‌ கற்பூர நெருப்பை ஓலையில்‌ பற்றவைப்பார்‌. 
தீகொழுந்துவிட்டு எரியும்‌. மக்களும்தாங்கள்‌ கையில்‌ 
கொண்டூவரும்‌ ஓலைகளை அந்த நெருப்பில்‌ போட்டு 
விட்டு, இறைவனை ஒளிவடிவாகக்‌ கண்டு தரிசித்து 
மகீழ்வர்‌. 

பல தீருக்கோயில்களில்‌ கார்த்திகை அன்று 
சொக்கப்பனைக்‌ கொளுத்தப்படுகிறது. 





அருள்மிகு 
அப்பால்‌ ரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌ 
கோவிலடி 


“ஊனமர்தலையொன்றேந்தீ உலகெலாம்‌ தீரியும்‌ ஈசன்‌, 
ஈனமர்‌ சாபம்‌ நீக்காய்‌ என்னவொன்‌ புனலை யீந்தான்‌, 
தேனமர்‌ பொழில்கள்‌ சூழ்ந்த செறிவயல்‌ தென்திருப்பேர்‌ 
வானவர்‌ தலைவன்‌ நாமம்‌ வாழ்த்திநா னுயந்த வாறே 

- திருமங்கையாழ்வார்‌ 





சோழநாட்டு நாற்பது திவ்விய தேசங்களில்‌ எட்டாவது தலம்‌. 
காவிரிக்கும்‌ கொள்ளிடத்திற்கும்‌ இடையில்‌ அமைந்துள்ளது. 

திருவையாற்றிலிருந்து கல்லணை செல்லும்‌ சாலையில்‌, 
கிருக்காட்டூப்பள்ளிக்கு மேற்கில்‌ 8 கி.மீதொலைவில்‌ உள்ளது. கல்லணைக்கு 
கிழக்கே 7 கி.மீ. பஞ்சரங்கத்தலங்களில்‌ ஒன்று. தீருப்பேர்‌ நகர்‌ என்றும்‌ 
பெயர்‌. 

நம்மாழ்வார்‌ இங்கு கடைசியாக மங்களாசாஸனம்‌ அருளி 
மோட்சத்திற்குச்‌ சென்றார்‌. 

பெருமாள்‌ சயனக்கோலத்தீல்‌ எழுந்தருளியிருக்கும்‌ பஞ்சரங்கத்‌ 
தலங்களில்‌ இரண்டாவது தலம்‌ இது. 


த இஇந்த 00000 


ஆதீரங்கம்‌ - ஸ்ரீரங்கப்பட்டணம்‌, மத்தியரங்கம்‌ - திருவரங்கம்‌, 
சதுர்த்தரங்கம்‌ - குடந்தை, 'அப்பாலரங்கம்‌' என்று அழைக்கப்படுகிறது. 
மேற்கு நோக்கிய திருக்கோயில்‌. திருமாலின்‌ தேவியர்‌ இருவரில்‌ யார்‌ 
உயர்ந்தவர்‌ என்ற விவாதம்‌ முற்றிய நிலையில்‌, திருமகள்‌ கோபித்துக்‌ 
கொண்டு திருப்பேர்‌ நகருக்கு வந்து தவம்‌ மேற்கொண்டாள்‌. 

'நீலமகளைவிட நீதான்‌ உயர்ந்தவள்‌' என்று கூறிய எம்பெருமான்‌ 
இத்திருத்தலத்தீல்‌ பிராட்டியைத்‌ தனது மார்பில்‌ இணைத்துக்‌ 
கொண்டார்‌. திருமாலின்‌ திருமார்பில்‌ திருமகள்‌ இணைந்த தலம்‌ எனும்‌ 
கனிச்சிறப்பு பெற்றது. 
“உயரி சிரவ௬? வின்‌ கதை : 

உபரிசிரவசு எனும்‌ மன்னன்‌ துர்வாசரின்‌ சினத்தீற்கு ஆளாகி, 
விமோசனம்‌ வேண்டி, திருப்பேர்‌ திருத்தலத்தில்‌ லட்சம்‌ பேருக்கு 
அன்னதானம்‌ செய்து வந்தான்‌. ஒருநாள்‌ எம்பெருமான்‌ முதியவர்‌ 
வேடத்தீல்‌ அங்கு வருகைதந்து அன்னம்‌ கேட்க, தயாரித்த 
அன்னமெல்லாம்‌ தீர்ந்தீட்ட நிலையில்‌, வேறு ஏதாவது கேட்கும்படி 
கோரினான்‌ உபரிசிரவசு. எம்பெருமான்‌ அந்தீசாயும்‌ நேரம்‌, எனக்கு 
குடம்‌ நிறைய அப்பம்‌ தருவீரா? என்று கோரினார்‌. 
குடம்‌ நிறைய அப்பம்‌ 

அவ்வாறே அரசனும்‌ குடம்‌ நிறைய “ய்‌ அப்பம்‌' கொண்டு 
வந்து தர, முதியவர்‌ ஒரே ஒரு அப்பத்தை மட்டூம்‌ ௬ுசிபார்த்துவிட்டு 
மன்னனைப்‌ பார்த்துக்‌ கலகலவென சிரித்தார்‌. அக்கணமே முதியவர்‌ 
விண்ணில்‌ மறைந்து, திருமால்‌ தீருமகளோடூ மன்னனுக்கு 
காட்சிதந்தார்‌. இந்த நீகழச்சியை நீனைவூட்ட இன்றும்‌ இரவு நேரம்‌ 
பெருமாளுக்கு “அப்பம்‌” நைவேத்யம்‌ செய்யப்படுகிறது. 

மூன்று நீலை இராஜகோபுரத்துடன கூடிய, மேற்கு திசைநோக்கிய 
திருக்கோயில்‌, இரண்டு பிரகாரங்களைக்‌ கொண்ஞூள்ளது. 
கருவறையில்‌ அப்பக்குடத்தானாக அப்பாலரங்கநாத சுவாமி புஜங்க 
சயனத்தில்‌ சேவை சாதிக்கிறார்‌. 


அணை... அனார்‌. 


திருமகளும்‌, மார்க்கண்டேய முனிவரும்‌ அருகில்‌ அமர்ந்த 
கோலம்‌ ஒரு கையால்‌ அப்பக்குடத்தை அணைத்தவாறு தசாவதார 
ஒட்டியாணத்தை இடுப்பில்‌ அணிந்தவாறு சயனித்த கோலம்‌ அற்புதம்‌. 

கமலவல்லித்‌ தாயார்‌, கீழக்கு நோக்கி தனிசந்நீதீயில்‌ 
உள்ளார்‌. உள்சுற்றில்‌ விஷ்வக்சேனர்‌, நம்மாழ்வார்‌, ராமானுஜர்‌, 
ஆழ்வார்கள்‌, வேணுகோபாலன்‌, பெரிய திருவடி ஆகியோர்‌ தரிசனம்‌ 
கருகின்றனர்‌. 

மேற்கு நோக்கிய தோஷ பரிகாரத்தலமாக விளங்குகிறது 
கோவிலடி. திருமழிசை ஆழ்வார்‌, பெரியாழவார்‌, திருமங்கை 
யாழ்வார்‌. நம்மாழ்வார்‌ ஆகியோர்‌ இறைவனைப்‌ போற்றி 
மங்களாசாசனம்‌ அருளியுள்ளார்‌. 

இந்தத்‌ திருத்தலத்தில்‌ அருள்மிகு திவயஞானேசுவரர்‌, 
தீரிபுரசுந்தரி அருள்பாலிக்கும்‌ சிவாலயம்‌ உள்ளது. 


திருவிழாக்கள்‌ : நம்மாழ்வார்‌ மோட்சம்‌ அடைந்த ஐதீகம்‌ 
திருவிழாவாக நடைபெறுகிறது. 

அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 


வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்நிலையம்‌ : பூதலூர்‌ 
அஞ்சலகம்‌ : கோவிலடி - 613 106 


வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


பாபநாசத்தைச்‌ சுற்றி... 


திருவிசயமங்கை 
திருப்புறம்பயம்‌ 


இன்னம்பூர்‌ 
ஏரகரம்‌ 
கொட்டையூர்‌ 


வீரமாங்குடி கபிஸ்தலம்‌ பங்கிம்‌ 


4 
இ 
கி 


§ 


வடகுரங்காடுதுறை . சாக்கோட்டை 


சக்கராப்பள்ளி 
வ்‌ கீழப்பழையபாை 
திருபுள்ளமங்கை டை 2 மருதாநல்லூர்‌ 


சூழமங்கலம்‌ 


திருக்கருகாவூர்‌ 








பாபநாசம்‌ 
திருப்பாலைத்துறை 
திருக்கருகாவூர்‌ 
வீரமாங்குடி 
வடகுரங்காடுதுறை 
திருக்கூடலூர்‌ 
கபிஸ்தலம்‌ 
திருவைகாவூர்‌ 
திருவிசயமங்கை 
புள்ளபூதங்குடி 
ஆதனூர்‌ 
திருப்புறம்பயம்‌ 
இன்னம்பூர்‌ 
கொட்டையூர்‌ 
திருப்புள்ளமங்கை 
சூலமங்கலம்‌ 
சக்கராப்பள்ளி 
திருவலஞ்சுழி 
சுவாமிமலை 


. ஏரகரம்‌ 


தாராசுரம்‌ 


.. பட்டீச்சுரம்‌ 

- திருச்சத்திமுற்றம்‌ 

. பழையாறை வடதளி 
. கீழப்பழையாறை 

.. முழையூர்‌ 


பாபநாசத்தைச்‌ சுற்றி 


105 - 106 
107 - 108 
109 - 113 
114 - 115 
116 - 117 
118 - 119 
120 - 121 
122 - 123 
124 - 125 
126 - 127 
128 - 130 
lS = ss 
134 - 136 
137 - 138 
139 - 140 
141 - 142 
143 - 144 
145 - 148 
149 - 152 
153 - 154 
155 - 157 
158 - 161 
162 - 164 
165 - 166 
167 - 168 
169 - 170 


அருள்மிகு 
இராமலிங்கசுவாமி திருக்கோயில்‌ 


பாபநாசம்‌ 





கஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ நெடுஞ்சாலையில்‌ உள்ளது. 
தஞ்சாவூரில்‌ இருந்து 26 கி.மீதொலைவில்‌ உள்ள திருத்தலம்‌. குடமுருட்டி 
ஆற்றின்‌ தென்‌ கரையில்‌ உள்ளது. 

'கீழை ராமேசுவரம்‌' என்று அழைக்கப்படும்‌ இத்திருக்கோயிலில்‌ 
ராமபிரானால்‌ பிரதீஷ்டை செய்யப்பட்ட 106 சிவலிங்கங்கள்‌ 
தனிமண்டபத்தில்‌ உள்ளன. தமிழகத்‌ திருக்கோயில்களில்‌ ஒரே 
மண்டபத்தில்‌ நூற்றியாறு சிவ லிங்கங்களை இங்கு மட்டும்‌ காண 
முடிவது தனிச்சிறப்பு ஆகும்‌. 

மூநீராமபிரான்‌ இலங்கையில்‌ இராவணனை வதம்‌ செய்தபின்‌ 
கரன்‌, தூஷன்‌ ஆகிய அசுரர்களை வதம்‌ செய்தார்‌. அவர்களை வதம்‌ 
செய்தபாவம்‌ இராமபிரானைப்பிரம்மஹத்தீ தோஷமாக பின்தொடர்ந்தது. 

பிரம்மஹத்தி தோஷம்‌ நீங்கிட ராமபிரான்‌ அந்த இடத்திலேயே 
107 சிவலிங்கத்‌ திருமேனிகளை நீறுவினார்‌. காசியிலிருந்து அனுமான்‌ 
கொண்டு வந்த லிங்கத்தை தென்திசையில்‌ நீறுவ 108 லிங்கங்கள்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


சை அ 0A 


பாவநாசர்‌ 

மேற்கு திசைநோக்கிய திருக்கோயிலின்‌ முன்னே தீருக்குளம்‌ 
உள்ளது. ஏகவிநாயகர்‌ ராமபிரானால்‌ பிரதீஷ்டை செய்யப்பட்டவர்‌ ஆவார்‌. 
மூலவர்‌ சூரிய, சந்திர தோஷங்களையும்‌, பாவங்கள்‌ அனைத்தையும்‌ 
எரித்திடும்‌ பாவநாசராக ராமலிங்கேசுவரர்‌ அருள்பாலிக்கிறார்‌. 
தென்திசை நோக்கியபடி, தனி சந்நிதி கொண்டுள்ளாள்‌ அன்னை 
பர்வதவர்த்தனி. முருகன்‌ சந்நீதீ அருகில்‌ தலமரம்‌ வில்வம்‌ உள்ளது. 
ஆலயத்திற்கு கிழக்கில்‌ தமிழ்நாட்டில்‌ உயரமான ஆறு அடி உயர 
சூரியபகவான்‌ சிலையும்‌, சனீச்சுரனும்‌ உள்ளனர்‌. தெற்கு 
பிரகாரத்தில்‌ இரட்டை ஆஞ்சநேயர்‌ சந்நீதி உள்ளது. 

திருக்கோயிலின்‌ வெளிப்புறத்தில்‌, காசியிலிருந்து அனுமன்‌ 
கொண்டுவந்த மிகப்பெரிய சிவலிங்கம்‌, “அனுமந்தலிங்கம்‌' என்ற 
தீருநாமங்கொண்டூ உள்ளது. மேற்கு திசை நோக்கிய சந்நிதி. 

ராமர்‌, சீதாபிராட்டி, லட்சுமணன்‌ ஆகியோர்‌ சிவபூஜை செய்யும்‌ 
வரலாற்றுச்‌ சிற்பம்‌, 106 சிவலிங்கங்கள்‌ உள்ள மண்டபத்தீனருகில்‌ 


உள்ளது. 


தீருவிழாக்கள்‌ : மகாசிவராத்திரி, பிரதோஷம்‌, திருவாதிரை 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : பாபநாசம்‌-614 205 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04374-22109ஐ௧5 


மின்னஞ்சல்‌ உ eo108sivalayam@gmail.com 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
பாலைவனநாதர்‌ திருக்கோயில்‌ 


திருப்பாலத்துறை 


“விண்ணி னார்பணிந்‌ துஏத்த வியப்புறும்‌ 
மண்ணி னார்மற வாதுசி வாயஎன்று 
எண்ணி னார்க்குஇட மாஎழில்‌ வானகம்‌ 
பண்ணி னாரவர்‌ பாலைத்‌ துறையரே 

- அப்பர்‌ 





குஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம்‌ செல்லும்‌ நெடுஞ்சாலையில்‌ 
கஞ்சாவூரிலிருந்து கிழக்கே 28 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. குடமுருட்டி 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள திருத்தலம்‌. 

குடமுருட்டியாற்றின்‌ கரையில்‌ பாலைமரத்தை தலமரமாகக்‌ 
கொண்ட தலம்‌. பாலைமரம்‌ இப்போது இல்லை. தீருமால்‌, பிரம்மன்‌, 


, . தீசைப்பாலகர்கள்‌, வசிஷ்டர்‌, இந்திரன்‌ வழிபட்டது. 
ட தீர்த்தம்‌-யமதீர்த்தம்‌, காவிரி. 
வேதங்களில்‌ யஜூர்‌ வேதத்தின்‌ 





நடுவே பஞ்சாட்சரம்‌ விளங்குவது போல, 
திருமுறைகளில்‌ அப்பர்‌ தேவாரத்தில்‌ 
குறுந்தொகையில்‌ நடூப்பதிகமாகிய 
51வது பதிகத்தின்‌ நடுப்பாடலின்‌ 
நடூவில்‌ சிவாய என்னும்‌ கட்சும 
பஞ்சாட்சரம்‌ விளங்குவது இத்தலத்தின்‌ 
சிறப்பு. 





தாருகாவனத்து முனிவர்கள்‌, ஈசனைப்‌ புறக்கணித்து வேள்வி 
செய்து, புலியொன்றை வரவழைத்து, இறைவன்‌ மீது ஏவினர்‌. 
சிவபெருமானும்‌, அந்தபுலியின்‌ தோலையே உரித்து உடுத்திக்கொண்ட 
தலம்‌. இதற்கு பிரம்மவனம்‌, புன்னாகவனம்‌, அரசவனம்‌, பாலைவனம்‌ 
என்றும்‌ பெயர்கள்‌ உண்டு. 
பாண்டவர்கள்‌ வனவாச காலத்தீல்‌ கெளமிய முனிவரின்‌ 
ஆலோசனைப்படி, அர்ச்சுனன்‌ இந்தத்‌ தலத்தீல்‌ ஈசனை வழிபட்டூ வில்‌ 
வித்தையின்‌ நுட்பங்களை அறிந்துகொண்டான்‌. பாதாள உலகம்‌ 
சென்று “உலுபி' எனும்‌ பெண்ணை மணந்துகொண்டான்‌. தவள 
வெண்ணாம்பிகை எனும்‌ திருநாமத்துடன்‌ அன்னை கீழக்கு நோக்கி 
காட்சித்‌ தருகிறாள்‌. 
கோஷ்ட மூர்த்தங்களில்‌ ஊர்த்துவ தாண்டவர்‌ மற்றும்‌ 
காலபைரவர்‌ சிலைகள்‌ குறிப்பிடத்தகவை. நீத்தவினோத வளநாட்டு 
நல்லூர்‌ நாட்டைச்‌ சேர்ந்த ஊர்‌ “திருப்பாலைத்துறை மகாதேவர்‌: 
என்றும்‌ கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ அவை. 
தானியக்கொட்டகம்‌ 
400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதும்‌, 12 ஆயிரம்‌ கலம்‌ 
கொள்ளளவுடன்‌ கொண்டு கூம்புவடிவம்‌ கொண்ட முனையுடன்‌ கூடிய 
தானியக்‌ கொட்டகம்‌ ஒன்று உள்ளது. தொல்லியல்‌ துறையின்‌ 
பாதுகாப்பில்‌ உள்ளது 
ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 
அஞ்சலகம்‌ : பாபநாசம்‌-614 205 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 


மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


ணை... அனார்‌. 


அருள்மிகு 
முல்லைவனநாதசுவாமி திருக்கோயில்‌ 


திருவைக்காவூர்‌ 


கருவாய்‌ உலகுக்கு முன்னே தோன்றுங்‌ 
கண்ணாம்‌ கருகாவூர்‌ எந்தை தானே” 
- திருநாவுக்கரசர்‌ 





பாபநாசத்திற்கு தெற்கே 6 கி.மீ. தொலைவில்‌ கும்பகோணம்‌ - 
மெலட்டூர்‌ வழியே தஞ்சை செல்லும்‌ சாலையில்‌ உள்ளது. சோழ நாட்டு 
தென்கரைத்தலம்‌, வெட்டாற்றின்‌ கரையில்‌ அமைந்தது. நான்கு 
திசைகளிலிருந்தும்‌ நகரப்‌ பேருந்து வசதிகள்‌ உள்ளன. 

காவிரி ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள பஞ்ச ஆரண்யத்‌ 
தலங்களில்‌ முதலாவது திருத்தலம்‌. திருக்கருகாவூர்‌, அவளிவநல்லூர்‌, 
அரித்துவாரமங்கலம்‌, ஆலங்குடி, தீருக்கொள்ளம்புதூர்‌ ஆகிய ஐந்து 
தலங்களையும்‌ ஒரே நாளில்‌ விடியல்‌ முதல்‌ அர்த்தசாமத்திற்குள்‌ 
வழிபடூவது சிறப்பு ஆகும்‌. 

கருச்சிதைவுற்று மகப்பேறு கீட்டாது தவிப்போர்‌, இந்தத்‌ 
திருத்தலத்தீல்‌ எழுந்தருளியுள்ள கருகாத்தநாயகீயை வணங்கி, 
வழிபட்டு சுகப்பிரசவத்தோடூ மக்கட்செல்வத்தைப்‌ பெறுகின்றனர்‌. 


தை கு 00000 


கருவைக்‌ காத்தருளும்‌ ஊர்‌ என்று விளங்குவதால்‌ 
௧௬-கா-வூர்‌ என்று புகழ்பெற்றுள்ளது. 

முல்லைவனத்தீல்‌ ஈசன்‌ எழுந்தருளி முல்லைவனநாதர்‌ 
என்றும்‌, மாதவிவனேசுவரர்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. மூலவர்‌ 
திருமேனியை முல்லைக்கொடி சுற்றிய வடூ காணப்படுகிறது. அபிஷேகம்‌ 
கிடையாது. அபிஷேகத்திற்குப்‌ பதிலாக மாத வளர்பிறை பிரதோஷத்தன்று 
சுவாமிக்குப்‌ புனுகுசட்டம்‌ மட்டுமே சார்த்தப்படுகிறது. உயர்ந்த சிவலிங்கத்‌ 
திருமேனி ஆகும்‌. 

இத்திருத்தலம்‌ முல்லைவனமாக இருந்தபோது கெளதமர்‌, 
கார்கேயர்‌ என்ற முனிவர்களுக்கு நீத்திருவர்‌ மற்றும்‌ அவரது மனைவி 
வேதிகை ஆகியோர்‌ சேவை செய்து வந்தனர்‌. இந்த தம்பதிகளுக்கு 
மக்கட்பேறு இல்லாத நிலையில்‌ அம்பிகையை வணங்கி கருவுற்றாள்‌. 
பேறுகாலத்தில்‌ அயர்ச்சியில்‌ இருந்தபோது ஊர்த்துவபாதர்‌ என்ற 
முனிவரின்‌ சாபத்தால்‌ ௧௬ நழுவத்துவங்கீயது. 

தனது வயிற்றில்‌ இருக்கும்‌ ௧௬: முனிவரின்‌ சாபத்தினால்‌ 
சிதைந்திடாமல்‌ காத்தீடுமாறு அன்னையை வேண்டினாள்‌ வேதிகை. 
அவளது பிரார்த்தனையை ஏற்று அன்னை கர்ப்பரட்சாம்பிகை, அவளது 
கர்ப்பத்தைக்‌ காத்து, சிதைந்த கருவினை ஒரு குடத்தீலிட்டூக்‌ காப்பாற்றி 
முழு குழந்தையாகப்‌ பிறந்திட அருள்செய்தாள்‌ என்பது தலபுராணம்‌. 

பிரமன்‌, கெளதமர்‌, சங்குகர்ணர்‌, நீத்துருவர்‌, சந்திரன்‌ ஆகியோர்‌ 
வழிபட்ட தலம்‌. தீருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ பதிகம்‌ பெற்றது. 
கல்வெட்டுக்கள்‌ பல கண்டறியப்பட்டூள்ளன. 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌ இரண்டு பிரகாரங்களும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. கோயில்‌ எதிரில்‌ உள்ளது தீருப்பாற்குளம்‌ (ஷீரகுண்டம்‌). 
தலவிருட்சம்‌ - முல்லை. 


திருமணம்‌ க்ழிவர 


திருமணம்‌ கூடிவராத பெண்களும்‌, பல ஆண்டுகளாக கர்ப்பம்‌ 
தரிக்காத பெண்களும்‌, இத்திருக்கோயிலுக்கு நேரில்‌ வந்து அம்மன்‌ 
சந்நிதி படியில்‌ நெய்யினால்‌ மெழுகிக்‌ கோலமிடூவர்‌. அவர்களது 
கோரிக்கைகள்‌ விரைவில்‌ நிறைவேறி மகிழ்வர்‌. 


அணை... அனார்‌. 





சுகப்பிரசவம்‌ காண 

கர்ப்பரட்சாம்பிகையின்‌ திருவருளால்‌, கருச்சிதைவின்றி சுகப்‌ 
பிரசவம்‌ அடைந்திட, அன்னையின்‌ பிரசாதமாக சந்நீதியில்‌ வைத்து 
மந்தீரித்து விளக்கெண்ணை வழங்கப்படுகிறது. அதனை வயிற்றில்‌ 
பிரசவ வலி ஏற்படும்‌ நேரத்தில்‌ தடவி “சுகப்பிரசவம்‌ அடைவோர்‌ 
எண்ணற்றவர்‌. 
தாங்கத்தொட்ழல்‌ 

அருள்மிகு கர்ப்பரட்சாம்பிகையின்‌ அருளால்‌ மகப்பேறு 
பெற்றவர்கள்‌ தங்கள்‌ மகவை, அன்னையின்‌ சந்நீதி முன்னே தங்கத்‌ 
தொட்டிலில்‌ இட்டு, குடும்பத்தோட கர்ப்பரட்சாம்பிகையை வலம்‌ 
வருகிறார்கள்‌. 
துலாபாரம்‌ 

பக்தர்கள்‌ தங்கள்‌ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும்‌ வகையில்‌ 
எடைக்கு எடையாக, பல்வேறு பொருட்களைக்‌ காணிக்கையாக 
துலாபாரம்‌ செலுத்தீடவும்‌ அம்மன்‌ சந்நீதி முன்னே 'துலாக்‌ கோல்‌” 
(தராசு) உள்ளது. 
ஒழப்படை வசதிகள்‌ 

சேவார்த்திகள்‌ பயனுறும்‌ வகையில்‌ இலவசக்‌ கழிப்பிட வசதியும்‌, 
குடிநீர்‌ வசதியும்‌ செய்யப்பட்டுள்ளது. அழகிய நந்தவனம்‌ 
தீருக்கோயிலால்‌ பராமரிக்கப்பட்டு வருகிறது. 


ல: | | - தா னிவ 


அவி 





திருவிழாக்கள்‌ : சுவாமிக்கு வைகாசி விசாகப்‌ பெருந்‌ 
திருவிழாவும்‌, அம்பிகைக்கு ஆடிப்பூரம்‌, 
நவராத்திரி தெப்பத்‌ திருவிழாவும்‌ 
அன்னாபிஷேகம்‌, கார்த்திகை ஞாயிறு, 
தீர்த்தவாரி, சிவராத்திரி, பங்குனி உத்திரம்‌ 
ஆகியவை. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்கருகாவூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 5.30 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 5 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04374-273423/8870058269 

மின்னஞ்சல்‌ உ eomullaivananathartkr@gmail.com 


இணையதளம்‌ : www.garbaratchambigaitemple.org. 


தை கு கவு 





அருள்மிகு 
வஜ்ரகண்டீசுவரா திருக்கோயில்‌ 





திருவையாறு - கும்பகோணம்‌ சாலையில்‌ 8 கி.மீ தொலைவில்‌ 


உள்ள சோமேசுவரபுரத்தீலிருந்து வடக்கே 3 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. 

எழுநூறு ஆண்டுகளுக்கும்‌ முற்பட்ட திருக்கோயில்‌ 'நவக்கீரகங்கள்‌' 
துணைவியருடன்‌ எழுந்தருளியிருப்பது இத்திருக்கோயிலின்‌ தனிச்சிறப்பு 
ஆகும்‌. காவிரியாற்றிற்கும்‌ கொள்ளிடத்தீற்கும்‌ இடையே அழகிய 
சோலைகளுக்கு இடையே அமைந்தது. 

வஜ்ரன்‌ என்றஅரக்கன்‌, பூவுலகில்‌ மானுடர்களைப்‌ பெரிதும்‌ 
துன்புறுத்திய போது, சிவபெருமான்‌ அவனை அழித்து உலகோரைக்‌ 
காத்ததால்‌ “வஜரகண்டீசுவரர்‌” என்று பெயர்‌ கொண்டதாகக்‌ கூறுவர்‌. 

பிரணவப்‌ பொருளைத்‌ தனயனிடம்‌ உபதேசமாகப்‌ பெற்றிட 
சிவபெருமான்‌ புறப்பட்டபோது, திங்களூர்‌, ஈச்சங்குடி, பைரவர்‌ கோயில்‌ 
வழியே, இத்தலத்தைக்‌ கடந்து சென்றிட, தன்னுடன்‌ வந்த வீரர்களை 
எல்லாம்‌ இத்தலத்தில்‌ நீறுத்திவிட்டூச்‌ சென்றதாக தலபுராணம்‌ 
கூறுகிறது. 


த அறத்து 


மூன்று நீலை இராஜகோபுரத்துடன்‌ கீழக்கு நோக்கிய 
திருக்கோயில்‌. மூலவர்‌ வஜ்ரகண்டீசுவரர்‌. அன்னை மங்களாம்பிகை 
எனும்‌ தீருநாமங்கொண்டூ தனிசந்நீதி கொண்டுள்ளாள்‌. வள்ளி, 
தெய்வானையுடன்‌ கூடிய ஆறுமுகப்பெருமான்‌ சந்நிதியும்‌, தம்பதி 
சமேத நவக்கிரகங்கள்‌ சந்நிதியும்‌ தனிச்சிறப்புப்‌ பெற்றவை 
ஆகும்‌. 


ரயில்நிலையம்‌ : அய்யம்பேட்டை 

அஞ்சலகம்‌ : திருவையாறு - 613 204 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணிமுதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


மயிலே குதிரையாக 


அருணகிரிநாதர்‌ திருப்புகழிலும்‌, மற்ற பாடல்களிலும்‌ 
மயிலைத்‌ தனிச்சிறப்புடன்‌ பல அடைமொழிகள்‌ தந்து 
சிறப்பித்து உள்ளார்‌. அவர்‌ மயிலைக்‌ குதீரையாகவும்‌, 
தேராகவும்‌, நாட்டிய தேவதையாகவும்‌, அழகுக்கு அழகு 
சேர்க்கும்‌ பொருளாகவும்‌ பல்வேறு உவமைகள்‌ தந்து 
சித்தரிக்கிறார்‌. வயலூர்‌ திருப்புகழில்‌ பக்கரை விசித்தீரமணி 
பொற்கலனை இட்டு நடப்பட்சி எனும்‌ 'உக்ரதுரகம்‌' என்று 
மயிலைப்‌ போற்றுகிறார்‌. பல வண்ணங்கள்‌ பதிக்கப்பட்ட 
பொன்னாலான அணிகலன்களைப்‌ பூண்டு நடனமிடம்‌ 
பறவையான மயில்‌, கோபம்கொண்டூ தீமிரிப்பறக்கும்‌ 
குதிரைபோல்‌ உள்ளது என்பது இதன்‌ பொருள்‌. 





அருள்மிகு 
தயாநித்சுவரர்‌ திருக்கோயில்‌ 
வடகுரங்காடுதுறை 


நீலமா மணிநீறுத்‌ துஅரக்கனை இருபது கரத்தொடூஒல்க 
வாலினால்‌ கட்டிய வாலியார்‌ வழிபட மன்னுகோயில்‌ 
ஏலமோ டூ உலைஇல வங்கமே இஞ்சியே மஞ்சள்‌உந்தீ 
ஆலியா வருபுனல்‌ வடகரை அடைகுரங்‌ காடூதுறையே! 
- சம்பந்தர்‌ 





காவிரியாற்றின்‌ வடகரையில்‌ கும்பகோணத்திலிருந்து 2௦ கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. பாபநாசத்திற்கு வடக்கில்‌ 12 கி.மீ 
திருவையாற்றிலிருந்து 8 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. 

வாலி வழிபட்ட தலம்‌. இருபது கரங்கொண்ட இலங்கை அதிபனை 
வாலினால்‌ கட்டிய வாலி வழிபட்ட தலம்‌ என்பதை சம்பந்தரே தன்‌ 
பதிகத்தில்‌ அடைமொழியாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. வாலி வழிபட்டதால்‌ 
குரங்காடுதுறை, ஆடுதுறை என்று வேறு ஒரு தலம்‌ இருப்பதால்‌, 
வட குரங்காடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. 

கருணை உள்ளங்கொண்ட ஈசன்‌ தயாநிதீசுவரர்‌ என்ற 


திருநாமத்துடன்‌, தானே முளைத்த திருமேனியாக எழுந்தருளியுள்ளார்‌. 


ணாள... அனாள்‌. 





கர்ப்பிணிப்பெண்‌ ஒருத்தியின்‌ தாகம்‌ தீர்ந்திட, தென்னை மரத்தை 
வளைத்து இளநீர்‌ குலைதள்ளச்‌ செய்தருளியதால்‌ 'குலைவணங்க்சர்‌ 
என்று தீருநாமங்கொண்டார்‌. 

சிட்டுக்குருவி வழிபட்டதால்‌ சிட்டி லிங்கநாதர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகீறார்‌. 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு பிரகாரங்களும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. செம்பியன்‌ மாதேவி திருப்பணி செய்த கோயில்‌. மூலவர்‌ 
தீருமேனிசற்று குட்டையானது. கருவறை கோஷ்டத்தில்‌ அர்த்தநாரீசுவரரின்‌ 
வடிவம்‌ மிக அழகானது. 

ஜடாமகுடநாயகி என்ற தீருநாமங்கொண்ட அம்மன்‌ சிலையும்‌ 
சிறியதே! கருவறை விமானத்தீல்‌ வாலியின்‌ சுதை சிற்பம்‌ உள்ளது. 


தீருவிழாக்கள்‌ : ஆனிமாதம்‌ பெளர்ணமி நாள்‌ முக்கனி விழாவும்‌ 
பங்குனியில்‌ 10 நாட்கள்‌ பிரம்மோற்சவமும்‌ 
நடைபெறுகின்றன. 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : உள்ளிக்கடை - 614 202 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04362-223384 


இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 


தறற ரதத பகவ 


அருள்மிகு 
லஜெகத்ரட்சகப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 


திருக்கூடலூர்‌ 





திருவையாறு - கும்பகோணம்‌ சாலையில்‌, கிழக்கே 11 கி.மீ 
தொலைவில்‌ உள்ள திருத்தலம்‌. தயாநிதீசுவரர்‌ திருக்கோயிலையடுத்து, 
சாலையின்‌ வலப்புறம்‌ அமைந்துள்ளது. 

தேவர்கள்‌ நந்தக முனிவருடன்‌, அனைவருமாக கூடிவந்து 
பெருமாளைச்‌ சேவித்ததால்‌ இத்திருத்தலம்‌ “தீருக்கூடலூர்‌' என்று பெயர்‌ 
பெற்றது. உலகைக்‌ காத்தீடும்‌ எம்பெருமானாக, வையங்காத்த வருமாள்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌ இத்தலத்துப்‌ பெருமாள்‌. ஜெகதரட்சகப்பெருமாள்‌ 
என்று வடமொழியில்‌ பெயர்‌. தாயார்‌ - புஷ்பவல்லி, பத்மாசனி, விமானம்‌ 
- சுத்தசத்வ விமானம்‌, தீர்த்தம்‌ - சக்கர தீர்த்தம்‌, வாலி வழிபட்ட தலம்‌. 

காவிரி நதி தான்‌ இழந்த ஒளியை, இத்தலத்திற்கு வந்து மீண்டும்‌ 
பெற்றதாக தலவரலாறு. 

மூலவர்‌ பூமிதேவி, நீலாதேவியுடன்‌ நான்கு கரங்களோடு நின்ற 
கோலத்தில்‌ கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார்‌. 


ணாள... அனகன்‌. 


வலது கரத்தில்‌ செங்கோல்‌ ஏந்திய திருக்கோலம்‌. “உய்யவந்தான்‌' 
என்றும்‌ அழைப்பர்‌. பஞ்ச பேர விதானம்‌ என்ற விதிப்படி ஐந்து 
உற்சவத்‌ திருமேனிகள்‌ வைத்து வழிபாடு நடைபெறுகிறது. 
ஆண்டாள்‌ சந்நீதியையொட்டியுள்ள பெரிய பலாமரத்தில்‌ “சங்கு” 
போன்ற பெரிய வடிவம்‌ தோன்றியுள்ளதால்‌, அதற்கு மஞ்சள்‌, 
குங்குமம்‌ சார்த்தி மக்கள்‌ வழிபடுகின்றனர்‌. 


திருவிழாக்கள்‌ : பிரம்மோற்சவம்‌ 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : உள்ளிக்கடை - 614 202 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


பெருமாள்‌ சந்றிதி உள்ள சிவாலயங்கள்‌ 
சிதம்பரம்‌ - கோவிந்தராஜப்பெருமாள்‌ 
திருவத்திபுரம்‌ - ஆதிகேசவப்பெருமாள்‌ 
காஞ்சிபுரம்‌ - நீலாத்தொண்டபெருமாள்‌ 
சிக்கல்‌ - கோலவாமனப்பெருமாள்‌ 


பவானி - ஆதிகேசவப்பெருமாள்‌ 


நெல்லை நெல்லைகோவிந்தா்‌ 


நாவலூர்‌ வரதராஜப்பெருமாள்‌ 
திருப்பழனம்‌ கோவிந்தராஜப்பெருமாள்‌ 
கொடுமுடி அரங்கநாதப்பெருமாள்‌ 
திருவக்கரை அரங்கநாதப்பெருமாள்‌ 
திருப்பத்தூர்‌ அரங்கநாதப்பெருமாள்‌ 





அருள்மிகு 
கனேந்திரவாதய்பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
கபிஸ்தலம்‌ 


“கூற்றமும்‌ சாரா கொடூவினையும்‌ சாரா, தீ 
மாற்றமும்‌ சாரா வகை அறிந்தேன்‌ - ஆற்றங்‌ 
கரைக்‌ கிடக்கும்‌ கண்ணன்‌ கடல்கிடக்கும்‌, மாயன்‌ 
உரைக்கிட க்கும்‌உள்ளத்‌ தெனக்கு.. 

- திருமழிசை ஆழ்வார்‌ 





திருவையாறு - கும்பகோணம்‌ சாலையில்‌, காவிரியாற்றின்‌ 
வடகரையில்‌ அமைந்துள்ள தலம்‌ - கும்பகோணத்தில்‌ இருந்து மேற்கே 
11 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. 

அனுமனுக்கு இத்திருத்தலத்தில்‌ திருமால்‌, ராமபிரானாகக்‌ காட்சி 
தந்ததால்‌, “கபி-தலம்‌' எனப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. கஜேந்திரன்‌ எனும்‌ 
யானையை, “கூஹ்‌” எனும்‌ முதலை கவ்விப்‌ பிடித்தபோது “ஆதிமூலமே 
என யானை பிளிறியவுடன்‌, விரைந்து வந்து, சக்ராயுதத்தால்‌ 
கந்தர்வனுக்கும்‌ சாபவிமோசனம்‌ தந்தருளிய திருத்தலம்‌. 108 
வைணவதிவ்ய தேசங்களில்‌ ஒன்று. பஞ்ச கீருஷ்ணத்‌ தலங்களில்‌ ஒன்று. 

கிழக்கு நோக்கியபடி, புஜங்க சயனராக, “ஆனைக்கருளியவராக' 
கஜேந்திர வரதப்‌ பெருமாள்‌, பாம்பணையில்‌ பள்ளிகொண்டபடி காட்சி 
தருகிறார்‌. 


தை க னவ 


தாயார்‌ ரமாமணிவல்லி பொற்றாமரையாள்‌) தனி சந்நிதி 
கொண்டூள்ளார்‌. உற்சவர்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌. 

கஜேந்தீரன்‌ தீருமாலை ஆதீமூலமே! என்று அழைத்ததால்‌ 
பெருமாள்‌ ஆதீமூலப்பெருமாள்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. கபில 
தீர்த்தம்‌, கஜேந்திர புஷ்கரணி ஆகியவை புனித தீர்த்தங்கள்‌ ஆகும்‌. 

யோக நரசிம்மர்‌, சக்கரத்தாழ்வார்‌ சந்நீதீகளும்‌ உள்ளன. 
திருமங்கை ஆழ்வார்‌ “ஆற்றங்கரைக்‌ கண்ணனே!” என்று பாடியதால்‌ 


பெருமாளை கண்ணன்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 


திருவிழாக்கள்‌ : மார்கழி வைகுண்ட ஏகாதசி ஆடி பெளர்ணமி 
அன்று “கஜேந்தீர மோட்சம்‌” 

ரயில்நிலையம்‌ : பாபநாசம்‌ 

அஞ்சலகம்‌ : கபிஸ்தலம்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 முதல்‌ இரவு 7.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 





அருள்மிகு 
வில்வவனேசுவரா்‌ திருக்கோயில்‌ 


திருவைகாவூர்‌ 





கும்பகோணம்‌ அருகில்‌ சுவாமி மலைக்கு வடக்கில்‌ 10 கி.மீ 
தொலைவில்‌, கொள்ளிடம்‌ ஆற்றின்‌ தென்கரையில்‌ அமைந்துள்ளது. 
பாபநாசத்திலிருந்து 11 கீ.மீ கபிஸ்தலத்திலிருந்து 8 கி.மீ. 

இத்திருக்கோயில்‌ நந்திகள்‌ அனைத்துமே, எமனை அச்சுறுத்தீட, 
எதீர்திசையில்‌ திரும்பியுள்ளன. சிவராத்திரி நாளன்று வழிபட வேண்டிய 
முக்கியமான தீருக்கோயில்‌. 

சிவராத்திரி அன்று தன்னைத்துரத்தீ வந்த புலிக்கு அஞ்சியவேடன்‌ 
ஒருவன்‌ ஒரு வில்வமரத்தின்‌ மீதேறி பொழுது விடியும்‌ வரை உறங்காது 
விழித்திருந்து அந்த வில்வமரத்தின்‌ இலைகளைப்‌ பறித்து கீழே 
போட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ பறித்துப்போட்ட இலைகள்‌ 
அனைத்துமே, வில்வ மரத்தடியிலிருந்த சிவலிங்கத்திருமேனி மீதே 
விழுந்து, சிவராத்திரி நாளில்‌ ஈசனுக்கு அவன்‌ செய்த பூசை ஆயிற்று. 

அவனது உயிரைப்‌ பறித்தீட வந்த காலனையும்‌ நந்தீதேவர்‌ தன்‌ 
மூச்சுக்‌ காற்றினால்‌ விரட்டியடித்தார்‌ என்றும்‌, நான்கு மறைகளும்‌ வில்வ 
மரமாக நீன்று தவமிருந்ததாகத்‌ தலபுராணம்‌ கூறுகிறது . 


தை ட... 0 


இராஜகோபுரம்‌ இல்லாது, இரண்டு தீருச்சுற்றுகள்‌ கொண்ட 
கோயில்‌ நுழைவாசலில்‌ வேடனை புலிதுரத்தீயது அதை சிற்ப 
வடிவில்‌ காணலாம்‌. எமனை விரட்டிய நந்தீதேவர்‌ வாசலை 
நோக்கீயுள்ளார்‌. நவக்கீரகங்கள்‌ இல்லை. வில்வவனநாதர்‌ தானே 
முளைத்தெழுந்த திருமேனி. அன்னை “வளைக்கர நாயகி' யாக தனி 
சந்நிதி கொண்டு எழுந்தருளியுள்ளாள்‌. சம்பந்தர்‌, அப்பர்‌ பாடிய 
தலம்‌. வெளிச்சுற்றில்‌ வள்ளி தெய்வானையுடன்‌ கூடிய ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ சந்நீதி உள்ளது. அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ கொண்ட 
திருத்தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : மகாசிவராத்தீரி 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை 

அஞ்சலகம்‌ 3: திருவைகாவூர்‌ - 612304 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04374-221095 008 சிவாலயம்‌ திருக்கோயில்‌ 


6வதம தலையணை 


பள்ளிகொண்ட பெருமாள்‌, கையை தலைக்கு 
வைத்து சயனித்திருப்பார்‌. தஞ்சை மாவட்டம்‌ ஆதனூரில்‌ 


ஆண்டளக்கும்‌ ஐயன்‌ தலைக்கு மரக்காலையும்‌, திருச்சி 
மாவட்டம்‌ தொட்டியம்‌ அருளில்‌ உள்ள தீருநாராயணபுரத்தீல்‌ 
நான்கு வேதங்களையும்‌ தலையணையாக வைத்துள்ளார்‌. 





அருள்மிகு 
விசயநாதர்‌ திருக்கோயில்‌ 


திருவிசயமங்கை 


மண்ணினை உண்டவன்‌ மலரின்‌ மேலுறை 
அண்ணல்கள்‌ தமக்களப்‌ பரிய அத்தனூர்‌ 
குண்ணறுஞ்‌ சாந்தமும்‌ பூவும்‌ நீர்கொடு 
விண்ணவர்‌ தொழுதெழு விசய மங்கையே!” 

- திருஞானசம்பந்தர்‌ 





திருவைகாவூருக்கு கிழக்கே 1 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ள 
திருத்தலம்‌. மணணியாற்றின்‌ வடகரையில்‌ அமைந்த திருக்கோயில்‌. 
விஜயன்‌ வழிபட்டதால்‌ விசயமங்கை எனப்‌ பெயர்‌ அமைந்துள்ளது. 
சம்பந்தர்‌, அப்பர்‌ ஆகியோரின்‌ பாடல்‌ பெற்றது. 

பாண்டவர்களில்‌ அர்ச்சுனனுக்கு திருவிஜயமங்கை விஜயன்‌ 
என்று ஒரு பெயர்‌ உண்டு. வில்லுக்கு விஜயன்‌ என்பர்‌. பாசுபதம்‌ 
வேண்டி அர்ச்சுனன்‌ இத்திருத்தலத்தில்‌ ஈசனை வழிபட்டு அதனைப்‌ 
பெற்றதால்‌ 'விசயமங்கை' எனப்‌ பெயர்‌ உருவானது. 


கு ட - அண்‌. 





அர்ச்சுனனின்‌ அம்புப்பட்ட தழும்புடன்‌ கூடிய திருமேனியாக 
விஜயநாதேசுவரர்‌ காட்சி தருகிறார்‌. கிழக்கு நோக்கியபடி சதுர பீடத்தில்‌ 
அமைந்த திருமேனி. தெற்கு நோக்கிய சந்நிதியில்‌ அன்னை 
மங்களாம்பிகை எனும்‌ திருநாமத்துடன்‌ காட்சிதருகிறாள்‌. அர்ச்சுன தீர்த்தம்‌ 
திருக்கோயிலுக்கு எதீரில்‌ உள்ளது. “பாண்டூவின்‌ மகன்‌ பார்த்தன்‌ பணி 
செய்து வேண்டு நல்‌ வரங்காள்‌ விசய மங்கை எனப்‌ போற்றிப்பாடியுள்ளார்‌ 
அப்பர்‌ பெருமான்‌. 
திருவிழாக்கள்‌ : மகா சிவராத்திரி, 
பங்குனி திருக்கல்யாணம்‌ 
ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : புள்ளபூதங்குடி - 612 301 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 


மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


தொலைபேசி : 04374-221095 பாபநாசம்‌) 


தை அக கவு 


அருள்மிகு 
வல்வில்ராமன்‌ திருக்கோயில்‌ 


புள்ளபூதங்குடி 


விரும்பினவை யெய்தும்‌ வினைய னைத்துந்தீரு 
மரும்பரமவீடு மடைவீர்‌ - பெரும்‌ பொறிகொள் 
கள்ளம்பூதங்குடி கொள்காய முடையீ ரடிகள்‌ 
புள்ளம்‌ பூதங்குடியிற்‌ போம்‌. 

- நூற்றெட்டு தீருப்பதீயந்தாதீ 





சுவாமிமலைக்கு வடக்கே, ஆதனூரை அடுத்து 3 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள தீருத்தலம்‌ - 108 வைணவ தீவ்விய தேசங்களில்‌ ஒன்று. 

இலங்கை அதிபன்‌ இராவணன்‌ சீதாப்பிராட்டியைக்‌ கவர்ந்து 
செல்லும்‌ வழியில்‌, தசரதனின்‌ ஆருயிர்‌ நண்பனான பறவையரசன்‌ 
ஜடாயு, அவனை வழி மறித்து, இராவணனோடு உக்கீரமாகப்‌ போரிட்டது. 
இலங்கேசுவரன்‌, தனது வாளினால்‌ அதன்‌ இரு சிறகுகளையும்‌ வெட்டி 
வீழ்த்திட, குற்றுயிராகக்‌ கிடந்தது ஜடாயு. 

சீதையைத்‌ தேடி வந்த ராம லட்சுமணர்களிடம்‌ விவரம்‌ 
அத்தனையும்‌ கூறிவிட்டு, உயிர்‌ துறந்தது ஜடாயு. ஜடாயுவிற்கு மோட்சம்‌ 
அளித்ததோடு, தந்தைக்கு நீகரானதால்‌, அதற்கு இறுதிக்‌ கடன்களையும்‌ 
செய்து முடித்தான்‌ ராமன்‌. “புள்‌ என்ற சொல்‌ பறவையை குறிக்கும்‌. 


ததத வ 





ஜடாயுவிற்கு மோட்சம்‌ அளித்த தலம்‌ இது. ஜடாயு தீர்த்தம்‌ 
சிறப்புடையது. தீருமங்கையாழ்வாரால்‌ மங்களாசாசனம்‌ செய்யப்பட்ட 
கலம்‌. 

“வல்வில்‌ ராமன்‌: என்ற திருநாமத்துடன்‌, புஜங்கசயனராக 
எழுந்தருளியுள்ளார்‌ பெருமாள்‌. சீதாபிராட்டியைப்‌ பிரிந்த காரணத்தால்‌ 
பூமிப்பிராட்டி மட்டுமே திருவடி அருகே உள்ளார்‌. தாயார்‌ ஹேமாம்புலவல்லி 
என்று திருநாமங்கொண்டு தனிசந்நீதி கொண்டூள்ளார்‌. 

திருமங்கையாழ்வாருக்கு பேராளியோடும்‌ நான்கு கரங்களோடும்‌ 
ய்நீராமபிரான்‌ காட்சிதந்த தலம்‌. ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு 
உள்சுற்றுக்களும்‌ கொண்ட தீருக்கோயில்‌. உள்சுற்றில்‌ ஆஜானுபாகுவான 
கம்பீரமான யோகநரசிம்மர்‌ சந்நிதி உள்ளது. 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை 
அஞ்சலகம்‌ : புள்ளபூதங்குடி - 612 301 
வழியாட்ட நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 
இந்தத்‌ திருக்கோயில்‌ அகோபில மடத்தின்‌ நிர்வாகத்திற்குபட்டது. 


தை க 0A 


அருள்மிகு 
முந்‌ ஆண்டளக்கும்‌ பைன்‌ திருக்கோயில்‌ 


ஆதனூர்‌ 


“இடரான வாக்கை யிருக்க முயலார்‌ 
மடவார்‌ மயக்கின்‌ மயங்கார்‌ கடவுளர்க்கு 
நாதனூர்‌ ராதரியார்‌ நானெனதென்னா ரமல 
ஆதனூர்‌ ரெந்தை யடியார்‌' 

- நூற்வறட்டு திருப்பதியந்தாதி 





சுவாமிமலைக்கு வடக்கே திருவைகாவூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
3 கி.மீ தொலைவில்‌ உள்ள திருத்தலம்‌. காவிரிக்கும்‌, கொள்ளிடத்திற்கும்‌ 
இடையே அமைந்துள்ளது. 

காமதேனு, திருமாலை வேண்டித்‌ தவமிருந்ததால்‌ “ஆதனூர்‌ 
என்று பெயர்‌ பெற்றது. சோழநாட்டு திவ்விய தேசங்களில்‌ 40வது தலம்‌. 
'ஆதீரங்கேசுவரம்‌' என்று பிரம்மாண்டப்‌ புராணத்தில்‌ கூறப்பட்டு உள்ளது. 
திருமங்கையாழ்வார்‌ மங்களாசாசனம்‌ செய்தருளிய தலம்‌. 

'ஆண்டளக்கும்‌ ஐயன்‌ என்று போற்றிப்‌ புகழப்படும்‌ திருமால்‌ 
'படியளந்த பரமனாக' இத்திருத்தலத்தில்‌ எழுந்தருளி உள்ளார்‌. வேதங்கள்‌ 
கூறுவதுபோல, தீருமால்‌ சர்வ காலங்களையும்‌ அளந்த பிறகு, 
இத்தலத்தில்‌ புஜங்க சயனத்தில்‌ காட்சித்‌ தருவதாக கூறுவர்‌. 


ததத கவு 





மூலவர்‌ ஸ்ரீ ஆண்டளக்குமையன்‌ பெருமாள்‌, மரக்காலைத்‌ 
கலைக்கு வைத்துக்‌ கொண்டு இடதுகரத்தீல்‌ எழுத்தாணியையும்‌, எட்டையும்‌ 
ஏந்தியபடி கிழக்கு நோக்கியடி புஜங்க சயனத்தில்‌ காட்சி தருகிறார்‌. 
திருமாலை நோக்கீ தவமிருந்த காமதேனுவும்‌, தீருமங்கை ஆழ்வாரும்‌ 
திருவடிக்கு அருகில்‌ உள்ளனர்‌. உற்சவர்‌ - அழகிய மணவாளர்‌. 

தாயார்‌ ஸ்ரீரங்கநாயகிக்கு தனிச்சந்நிதி உள்ளது. தீர்த்தம்‌ - 
சூரியபுஷ்கரணி, விமானம்‌ - பிரணவ விமானம்‌. தலமரம்‌ - பாதீரிமரம்‌. 
மணத்தாண்கள்‌ 

பெருமாள்‌ சந்நிதி முன்‌ இரண்டுதூண்கள்‌ உள்ளன. மணத்தூண்கள்‌ 
என்று க்ஷப்படும்‌ இவற்றில்‌ ஒன்றை தழுவியபடி பெருமாள்‌ திருமுகத்தையும்‌ 
மற்றொன்றைத்‌ தழுவி திருவடியையும்‌ தரிசிக்கிறார்கள்‌. திருமணம்‌ 
விரைவில்‌ நடைபெற இவற்றை தழுவிக்‌ கொள்வதால்‌ “மணத்தூண்கள்‌' 
என்று அழைக்கப்படுகிறது. 

திருமங்கையாழ்வார்‌. திருவரங்கத்தில்‌ அரங்கநாகருக்குத்‌ திருமதில்‌ 
கட்டும்‌ பணியில்‌ ஈடூபட்டிருந்தபோது கைவசமிருந்த பொருள்‌ அத்தனையும்‌ 
தீர்ந்துவிட்டது. வேறுவழியின்றி பெருமாளிடமே உதவுமாறு கோரினார்‌. 
'கொள்ளிடக்கரைக்குவா!நீகேட்கும்பொருள்‌ தருகிறேன்‌ என்றார்‌ பெருமாள்‌. 


தை அ கவு 


கொள்ளிடக்கரையை அடைந்தபோது, தலைப்பாகை அணிந்த 
ஒருவர்‌, கையில்‌ மரக்கால்‌, எழுத்தாணி சகீதமாக வணிகரைப்‌ போல்‌ 
வேடம்‌ அணிந்தபடி பெருமாள்‌ காட்சிதந்தார்‌. ஆழ்வார்‌, நீர்‌ யார்‌? என்று 
கேட்க தீருவரங்கத்து அழகிய மணவாளன்‌ அனுப்பினான்‌ என்றார்‌. அதற்கு 
ஆழ்வார்‌ “காலி மரக்காலுடன்‌ வந்திருக்கிறீரே!' என்று கேட்க, அவர்‌ இந்த 
மரக்காலைக்‌ கொண்டு பெருமாளை நீனைத்து “எம்‌ஃபருமானே சரண்‌: 
என்று மூன்று முறை கூறினால்‌ நீ வேண்டும்‌ பொருள்‌ கிடைக்கும்‌ எனறார்‌. 

இங்கே உள்ளவர்களுக்கு கூலி தரவேண்டும்‌! மணலையா 
அளப்பது என்று ஆழ்வார்‌ கேட்க, அவர்‌ உண்மையாக உழைத்தோருக்கு 
மணலும்‌ பானனாகும்‌! சோம்பித்‌ தீரிந்தவர்க்கு மணலாகவே சதெரியும்‌!' 
என்றுகூறினார்‌. வந்திருப்பவர்‌ மந்திரவாதியோ என எண்ண, பலரும்‌ 
அவரை அடிக்க ஓடிவந்தனர்‌. ஆழ்வார்‌ பின்தொடர, வணிகர்‌ ஆதனூர்‌ 
ஆலயத்தீனுள்ளே புகுந்தார்‌. 

இவ்வாறு ஓடிவந்த பெருமான்‌, தீருமங்கையாழ்வாருக்கு காட்சி 
கொடுத்து, மரக்கால்‌, எழுத்தாணி, ஓலையுடன்‌ ஆதனூர்‌ ஆலயத்தினுள்ளே 
புகுந்தது தாமே என்று காட்டியருளினார்‌ என்கீறது தலபுராணம்‌. 


திருவிழாக்கள்‌ : வைகாசி மாதத்தில்‌ பத்து நாட்களுக்கு 
பிரம்மோற்சவம்‌ நடைபெறுகிறது. 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை 

அஞ்சலகம்‌ : புள்ளபூதங்குடி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


அருள்மிகு 
சாட்சிநாதர்‌ திருக்கோயில்‌ 


திருப்புறம்பியம்‌ 


“முன்னைச்‌ செய்வினை இம்மையில்‌ வந்து 
மூடூமாதலின்‌ முன்னமே 

என்னை நீதியக்‌ காதெழுமட 
நெஞ்சமே எந்தை தந்தையூர்‌ 

அன்னச்‌ சேவலோடூ ஊடிப்‌ பேடைகள்‌ 
கூடிச்‌ சேரும்‌ அணிபொழில்‌ 

புன்னைக்‌ கன்னி கழிக்கண்‌ நாறும்‌ 
புறம்பயந்‌ தொழப்‌ போதுமே” 

- சுந்தரர்‌ 





கும்பகோணம்‌ - தீருவையாறு சாலையில்‌, புளியஞ்சேரியில்‌ 
இருந்து பிரியும்‌ சாலையில்‌ இன்னம்பூரையடுத்து 3 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள தீருத்தலம்‌. 

பிற்காலச்‌ சோழப்‌ பேரரசு உருவாக ஆதாரமாக இருந்த 
திருப்புறம்பியம்‌ போர்‌ இத்திருத்தலத்தீல்‌ நீகழந்ததாகும்‌. இந்தப்‌ போரில்‌ 
வெற்றி பெற்றதன்‌ நினைவாக, சோழமன்னன்‌ கற்றளியாக இந்தக்‌ 
கோயிலை மாற்றினான்‌ என்பது வரலாறு. 


தை க வு 





ப ரணை ற 


ட்‌ வ்‌ 


'திருப்புறம்பியமுடையார்‌, தீருப்புறம்பியமுடைய மகா தேவர்‌ என்று 
கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. புன்னைவனநாதர்‌, சாட்சிநாதர்‌ என்று 
இறைவன்‌ அழைக்கப்படுகிறார்‌. 'கரும்பன்ன சொல்லியம்மை' என்று 
நாவினிக்கும்‌ நல்ல தமிழ்ப்பெயர்‌ கொண்டுள்ளார்‌. அன்னை நின்ற 
கோலத்தில்‌ காட்சிதருகிறாள்‌. 

தனகுப்தன்‌ எனும்‌ வணிகன்‌, தனது முறைப்பெண்ணும்‌, 
தனக்கு நீச்சயிக்கப்‌ பட்டிருந்த ரத்னாவதி எனும்‌ கன்னியுடன்‌ இந்தத்‌ 
திருத்தலத்திற்கு வந்தான்‌. வன்னி மரத்தினடியில்‌ இளைப்பாறிய போது, 
வணிகனை அரவம்‌ தீண்டி மரணமுற்றான்‌. 

புன்னை வனநாதரிடம்‌ கதறியமுத செட்டிப்பெண்ணுக்கீரங்கீ, 
இறைவன்‌ வணிகனை உயிர்ப்பித்துத்‌ தானே முன்னின்று, அவர்களது 
திருமணத்தையும்‌ நடத்திவைத்தார்‌. 

மதுரையில்‌ வாழ்ந்து வந்த தனகுப்தனின்‌ மூத்த மனைவி, 
வழக்குத்‌ தொடுத்து, அவர்களது தீருமணத்தீற்கு சாட்சி எவரும்‌ இல்லை 
என வாதீட்டாள்‌. ரத்னாவதிக்காக இறைவனே, வன்னி மரம்‌ மற்றும்‌ 
அருகிலிருந்த கீணறு சகிதமாக எழுந்தருளி சாட்சியமளித்தார்‌ என்கிறது 
தலபுராணம்‌. மதுரை ஆலவாய்‌ திருவிளையாடல்‌ புராணத்தீல்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. 

இத்திருக்கோயிலில்‌ உள்ள :பிரளயங்‌ காத்த விநாயகர்‌: மிகவும்‌ 
புகழ்‌ பெற்றவர்‌. கடல்சார்‌ பொருட்களாலான இவருக்கு, விநாயகர்‌ 
சதுர்த்தி நாளன்று நடைபெறும்‌. “தேன்‌ அபிஷேகம்‌' புகழ்பெற்றது. திருமேனி 
மீது ஊற்றப்படும்‌ அத்தனை தேனையும்‌ உறிஞ்சிக்‌ கொண்டு, தேன்‌ 
உறிஞ்சும்‌ விநாயகராகத்‌ தீகழகிறார்‌. 


வை... அனார்‌. 


திருக்கோயிலுக்கு விறகு கொண்டுவந்த ஏழை ஒருவனுக்காக, 
இறைவன்‌ ஆலமர்‌ செல்வராக, கோயிலுக்கு வெளியே காட்சிதந்ததாக 
தல புராணம்‌ கூறுகிறது. இந்த சந்நீதீ தீருக்கோயிலுக்கு கீழக்கே உள்ள 
தீருக்குளத்தின்‌ அருகில்‌உள்ளது. 

ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு தீருச்சுற்றுகளும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌ கிழக்கு நோக்கியது. 

பிரம்ம தீர்த்தத்திற்கு கிழக்கே பிரளயம்‌ புகுந்த “ஏழுகடல்‌ கீணறு' 
உள்ளது. பிரளயவெள்ளம்‌ ஏற்பட்டபோது புறம்பாய்‌ இருந்ததால்‌ 'புறம்பியம்‌' 
என்று பெயர்‌ பெற்ற, நால்வர்‌ பாடிய தீருத்தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : மாசிமகம்‌ 
ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : திருப்புறம்பியம்‌ - 612 303 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணிமுதல்‌ ரவு 8 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜைநடைபஸெறுகிறது 
இத்திருக்கோயில்‌ மதுரை திருஞானசம்பந்தர்‌ ஆதீன மடம்‌ மற்றும்‌ 
இந்து சமய அறநிலையத்துறையின்‌ கீழ்‌ செயல்‌ அலுவலர்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 
அன்னையின்‌ கண்கள்‌ 
மதுரை - அங்கையற்கண்ணி மீன்போன்ற கண்கள்‌ 
கோடியக்கரை - மையார்‌ தடங்கண்ணி 
மைஎழுதிய கண்கள்‌ 
திருமயிலை முண்டகக்‌ கண்ணி தாமரை மலர்‌ போன்ற 
கண்கள்‌ 
வடூகூர்‌ வடூவகிர்க்‌ கண்ணம்மை 
பிளந்த மாவடூவைப்‌ போன்ற கண்கள்‌ 
நாகை நீலாயதாட்சியம்மை 
நீலோத்பல மலர்‌ போன்ற கண்கள்‌ 
திருவாரூர்‌ - கமலாயதாட்சியம்மை 
தாமரை போன்ற கண்கள்‌ 


காஞ்சிபுரம்‌ - காமாட்சியம்மன்‌ விரும்பத்தக்க கண்கள்‌ 
வாராணாசி - விசாலாட்சியம்மன்‌ 


அகன்ற கண்கள்‌ 





அருள்மிகு 
எழுத்தறிவித்தநாதர்‌ திருக்கோயில்‌ 


இன்னம்பூர்‌ 


“சனியும்‌ வெள்ளியும்‌ தீங்களும்‌ ஞாயிறும்‌ 
முனி வனாயமுடி பத்துடை யான்றனைக்‌ 
கனிய வூன்றிய காரணம்‌ எனக்கொலோ 
இனிய னாய்நீன்ற இன்னம்பர்‌ ஈசனே 

- திருநாவுக்கரசர்‌ 





கும்பகோணம்‌ - சுவாமிமலை சாலையில்‌ புளியஞ்சேரிக்கு வடக்கே 
இரண்டு கி.மீ தொலைவில்‌ உள்ள திருக்கோயில்‌. 

கல்விக்கண்‌ திறக்கும்‌ கடவுளாக அட்சரபுரீசுவர்‌ எழுந்தருளியுள்ள 
திருத்தலம்‌ கல்வியறிவை ஊட்டூபவராக அமைந்ததால்‌ “எழுத்தறிவித்த 
நாதர்‌ என்று அழைக்கப்‌ படுகிறார்‌. 

சோழமண்டலத்தில்‌ அதீகம்‌ காணப்படாத தூங்கானைமாடம்‌' கொண்ட 
கருவறை விமானம்‌ உள்ள திருக்கோயில்‌. 

அகத்தியருக்கு சிவபெருமான்‌ செண்பகவனத்தீல்‌ தமிழ்‌ 
இலக்கணத்தை உபதேசித்து அருளினார்‌. அதனால்‌ “அட்சரபுரீசுவரர்‌' 


என்ற தீருநாமங்‌ கொண்டுள்ளார்‌. 


சு க வ 


ஐராவதம்‌ வழிபட்ட தலம்‌ என்பதைச்‌ சித்தரிக்கும்‌ வகையில்‌ ஈசனின்‌ 
கருவறை விமானம்‌ “தூங்கானை மாடம்‌' எனும்‌ கஜப்ருஷ்ட விமானமாக 
அமைந்துள்ளது. துர்வாசரின்‌ சாபம்‌ நீங்கப்பெற்ற ஐராவதம்‌ உருவாக்கியதே 
ஐராவத தீர்த்தம்‌. 

சோழமன்னனின்‌ அமைச்சரான சுதன்மன்‌, இந்தத்‌ திருக்கோயிலின்‌ 
நீர்வாகத்தையும்‌ மேற்கொண்டிந்தார்‌. இறைபணிக்காக செலவழித்ததற்குத்‌ 
கனியாக கணக்கு வைத்துக்கொள்ளவில்லை. மன்னன்‌ ஒருநாள்‌ தீடீரென 
கோயில்‌ கணக்குகளை சமர்ப்பிக்குமாறு ஆணையிட்டான்‌. எழுத்தறிவித்த 
நாதரின்‌ பாதம்‌ பணிந்தான்‌ சுதன்மன்‌. தனது பக்தனுக்காக இறைவனே 
அரசவைக்கு கணக்கன்‌ வேடத்தில்‌ சென்று கணக்குகள்‌ அத்தனையையும்‌ 
சரியாக ஒப்புவித்தான்‌. தன்னைக்‌ காத்தீட ஈசனே கணக்கனாக வந்து 
திருவருள்புரிந்தது குறித்து மெய்சிலிர்த்தான்‌ சுதன்மன்‌. 

கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு உள்‌ 
சுற்றுக்களும்‌ கொண்ட பெரிய திருக்கோயில்‌ வெளிச்சுற்றில்‌ தலமரம்‌ 
செண்பகமரம்‌. தீர்த்தக்கிணறு அருகில்‌ உள்ளது. ஐராவத தீர்த்தம்‌ 
திருக்கோயில்‌ எதீரில்‌ உள்ளது. கம்பத்து விநாயகராக நர்த்தன கணபதி 
உள்ளார்‌. நீண்டூயர்ந்த, சிவலிங்கத்‌ திருமேனியாக “எழுத்தறிவித்தநாதர்‌' 
எழுந்தருளியுள்ளார்‌. தானே முளைத்தெழுந்த திருமேனி முகமண்டபத்தீன்‌ 
வலதுபுறம்‌, தெற்குத்‌ திசை நோக்கியபடி நீத்ய கல்யாணி அம்மன்‌ சந்நிதி 
உள்ளது. “சுகந்த குந்தாளம்பிகை' என்ற திருநாமத்துடன்‌ தனிக்கோயில்‌ 
மற்றுமொரு அம்மன்‌ சந்நீதி உள்ளது. 

வடகரை &ன்னம்பர்‌ நாட்டு இன்னம்பூர்‌ என்று, இராசகேசரிவர்மன்‌ 
காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. தீருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ 
பதிகம்‌ பெற்ற தீருத்தலம்‌, கணிதத்தில்‌ தேர்ச்சி பெற்றிட எழுத்தறிவித்த 
நாதரை வணங்கி வழிபடூவது மரபு. 


திருவிழாக்கள்‌ : கார்த்திகை, மாணிக்கவாசகர்‌ உற்சவம்‌, 
சிவராத்தீரி 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : இன்னம்பூர்‌-612 303 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4மணிமுதல்‌ 8ரவு 8 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜைநடைபெறுகிறது 


தரமான மஞ்சள்‌ குங்குமம்‌ தயாரிக்க 


உடைத்த விரலி மஞ்சள்‌ 750 கிராம்‌ 
உடைத்த கஸ்தூரி மஞ்சள்‌ 250 கீராம்‌ 
பழுத்த பெரிய எலுமிச்சை 30 பழம்‌ 
படிகாரம்‌ 60 கிராம்‌ 
வெணகாரம்‌ 60 கிராம்‌ 
விளக்கெண்ணெய்‌ 60 கிராம்‌ 
நல்லெண்ணெய்‌ 140 கிராம்‌ 


எலுமிச்சம்பழத்தை நன்கு சாறு பிழிந்து கொள்ள 
வேண்டும்‌. அதில்‌ படிகாரம்‌, வெண்காரத்தைத்‌ தனித்‌ தனியாகப்‌ 
பொடித்து எலுமிச்சப்பழச்‌ சாறில்‌ நன்கு கலக்கவும்‌. உடைத்த 
விரலி மஞ்சளை சாறில்‌ கொட்டி ஊற வைக்கவேண்டும்‌. சாறு 
முழுவதும்‌ மஞ்சள்‌ உறிஞ்சிய பின்‌ நீழலில்‌ காயவைக்கவும்‌. 
நன்கு காய்ந்த மஞ்சளுடன்‌ கஸ்தூரி மஞ்சளையும்‌ சேர்த்து 
அரைக்கவும்‌. அரைத்த பொடியில்‌ விளக்கெண்ணெய்‌, 
நல்லெண்ணெய்‌ சேர்த்து நன்கு கைகளால்‌ தேய்க்க தரமான 


மஞ்சள்‌ குங்குமம்‌ தயார்‌. 





அருள்மிகு 
கோடீசுவரர்‌ திருக்கோயில்‌ 


கொட்டையூர்‌ 


“ வருமணி நீர்ப்பொன்னி வலஞ்சுழியான்‌ கண்டாய்‌ 
மாதேவன்‌ கண்டாய்‌ வரதன்‌ கண்டாய்‌ 
குருமணிபோல்‌ அழகமரும்‌ கொட்டையூரில்‌ 
கோடீச்சுரத்து உறையும்‌ கோமான்‌ தானே” 

- அப்பர்‌ 





கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும்‌ சாலையில்‌ 4 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. ஏரண்டபுரம்‌, வில்வராணயம்‌ என்றும்‌ பெயர்‌ 
உண்டு. ஆமணக்கு, கொட்டைமுத்துச்‌ செடியின்‌ கீழ்‌ சிவலிங்கத்‌ திருமேனி 
வெளிப்பட்டதால்‌, ஊர்‌ காட்டையூர்‌' எனப்‌ பெயர்‌ பெற்றது. சோழ 
மன்னனுக்கும்‌, ஏாண்டமுனிவருக்கும்கோடிலிங்கமாகக்காட்சி அளித்ததால்‌, 
கோடீசுவரர்‌ என்று இத்திருத்தலத்து இறைவன்‌ அழைக்கப்படுகீறார்‌. 

காவிரியாறானது, ஆதிசேஷன்‌ வெளிப்பட்ட பள்ளத்தினுள்‌ பாயந்து 
பாதாளத்தில்‌ இறங்கிவிட்டது. அதுகண்ட சோழமன்னர்‌ கவலையுற்றபோது, 
மன்னனோ, மாமுனிவரோ அந்தப்‌ பள்ளத்தில்‌ இறங்கி அப்பாதாளத்தில்‌ 
கும்மை பலியிட்டூக்‌ கொண்டால்‌, பள்ளம்‌ மூடிக்கொள்ளும்‌ என அசரீரி 


எழுந்தது. 


ச க கவு 


அந்தச்‌ செய்திகேட்டு, இந்த கோட்டையூரில்‌ தவமிருந்த ஏரண்ட 
முனிவர்‌, தானே முன்வந்து, பள்ளத்தீல்‌ இறங்க, அது மூடிக்கொண்டு, 
காவிரி வெளிப்பட்டதாக தலவரலாறு. மார்க்கண்டேயர்‌ வழிபட்ட தலம்‌. 
தீர்த்தம்‌ - அமுததீர்த்தம்‌, தலமரம்‌ - கொட்டைமுத்துசெடி. 

கிழக்குநோக்கிய ஐந்துநிலை இராஜகோபுரம்‌ கொண்ட திருக்கோயில்‌ 
பத்ரயோகி முனிவருக்கு இறைவன்‌ கோட்சுவரராக (கோடிலிங்கமாகு, 
கோடி விநாயகராக, கோடி முருகனாக, கோடி அம்மையாக, காட்சி 
குந்ததால்‌, கோடீசுவரர்‌ எனும்‌ தீருநாமங்கொண்டார்‌. 

மூலவர்‌ பாணம்‌ கொட்டைமுத்து காய காயத்ததுபோல காணப்படுகிறது. 
இந்தத்‌ தலத்தில்‌ செய்யும்‌ நற்செயல்கள்‌ கோடி மடங்காய்‌ பெருகீடுமாம்‌. 
பந்தாடும்‌ நாயகி என்பது அன்னையின்‌ தீருநாமம்‌, நவக்கிரகங்கள்‌, தங்கள்‌ 
வாகனத்தில்‌ அமர்ந்தபடி, அவரவர்‌ சக்கரத்துடன்‌ காணப்படுவது தலத்தின்‌ 
மற்றொரு சிறப்பு ஆகும்‌. 


திருவிழாக்கள்‌ : நவராத்திரி, கார்த்திகை, திருவாதிரை, பங்குனி 
உத்திரம்‌ 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்‌ அன்னதானத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 
பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்பட்டு 
வருகீறது.. 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : மேலக்காவேரி - 612 002 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

மின்னஞ்சல்‌ ₹ swaminathaswamytemple@gmall.com 

அருகில்‌ உள்ள சிறப்புக்குரிய திருக்கோயில்‌ : 


1. அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில்‌, 
சுவாமிமலை. 
2. கடல்‌ நுரையினால்‌ ஆன வெள்ளை 


விநாயகர்‌ - திருவலஞ்சுழி 


தலை னு A 


அருள்மிகு 
பிரம்மபுரீசவார்‌ திருக்கோயில்‌ 
திருப்புள்ளமங்கை (பசுபதிகோயில்‌ 


“ பொந்தின்னிடைத்‌ தேன்‌ ஊறிய பொழில்கழ்புள மங்கை 
அந்தண்புனல்‌ வருகாவிரி ஆலந்துறை யானைக்‌ 
கந்தம்மலி கமழ்காழியுள்‌ கலைஞானசம்‌ பந்தன்‌ 
சந்தம்மலி பாடல்சொலி ஆடத்தவ மாமே!!' 

- திருஞானசம்பந்தர்‌ 





சோழநாட்டுத்‌ தென்கரைத்‌ தலம்‌, தஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ 
ரயில்‌ பாதையில்‌ உள்ளது. அய்யம்பேட்டை ரயில்‌ நிலையத்தில்‌ இருந்து 
3 கி.மீ கண்டியூர்‌ செல்லும்‌ பாதையில்‌ உள்ள தலம்‌. குடமுருட்டி ஆற்றின்‌ 
கரையில்‌ உள்ள திருத்தலம்‌. பசுபதி கோயில்‌ என்று அழைப்பர்‌. 

சக்கராப்பள்ளியைச்‌ சுற்றியுள்ள ஏழு திருத்தலங்களில்‌ 
சாமுண்டி வழிபட்ட தலம்‌. 

தேவர்களும்‌ அசுரர்களும்‌ அமுதம்‌ வேண்டி, கடலைக்‌ கடைந்த 
போது தோன்றிய 'நஞ்சை' இறைவன்‌ அமுது செய்த திருத்தலம்‌. 
ஆலமரத்தைத்‌ தலமரமாகக்‌ கொண்டதால்‌ “ஆலந்துறை” என்றும்‌ 


பெயர்‌ கொண்டது. 


தடத்த 0 


மூன்று நிலை இராஜகோபுரமும்‌, ஒரு பிரகாரமும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. கருவறை அகழி போன்ற அமைப்பைக்‌ கொண்டது. 
கோஷ்டங்களில்‌ உள்ள பரிவாரத்‌ தெய்வங்கள்‌ சிற்பங்கள்‌ மிகுந்த 
கலைநுணுக்கம்‌ கொண்டவை - எட்டூ கரங்கள்‌ கொண்ட துர்கை 
சிற்பத்தின்‌ இருபுறமும்‌ இருவீரர்கள்‌ தலையை அரிந்து தருவது 
போன்ற நவகண்ட சிற்பங்கள்‌ உள்ளன. க.பி.507-95௧5ல்‌ 
உருவானது என்று வரலாற்று ஆய்வாளர்‌ கூறுவர்‌. 

கருவறையில்‌ சுயம்புவாக எழுந்தருளியுள்ள பசுபதீநாதர்‌, 
பிரம்மபுரீசுவரர்‌, ஆலந்துறைநாதர்‌ என்று திருநாமங்‌ கொண்டூள்ளார்‌. 
அல்லியங்கோதை' என்று பெயர்‌ கொண்டு தெற்குநோக்கி உள்ளாள்‌ 
அன்னை- நவக்கிரகங்களுக்கு நடுவே நந்திதேவர்‌ உள்ளார்‌. 
திருஞானசம்பந்தர்‌ பதிகம்‌ கொண்ட தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : சக்கராப்பள்ளியிலிருந்து துவங்கும்‌ ஏழூர்‌ 
திருவிழா, சிறப்பாக நடைபெறுகிறது. 

ரயில்நிலையம்‌ : பசுபதிகோயில்‌ 

அஞ்சலகம்‌ : பசுபதி கோயில்‌ - 614 206 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


மலையும்‌ அழவாரமும்‌ 


முருகன்‌ மலை மீதும்‌, சிவபெருமான்‌ அடிவாரத்திலும்‌ 
கோயில்‌ கொண்டுள்ள தலம்‌ சுவாமிமலை. தீருச்சியில்‌ உய்யக்‌ 
கொண்டான்‌ மலையிலும்‌, தீருப்பரங்குன்றத்தில்‌, மலைமீது 
சிவபெருமானும்‌, அடிவாரத்தில்‌ முருகப்பெருமானும்‌ 


உள்ளனர்‌. 





அருள்மிகு 
கிருத்திவாகேஸ்வரார்‌ திருக்கோயில்‌ 


சூலமங்கலம்‌ 





குஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ சாலையில்‌, அய்யம்பேட்டை மாற்றுப்‌ 
பாதையில்‌ இடதுபுறம்‌, ரயில்‌ நிலையச்‌ சாலை வழியே 1 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. பசுபதிகோயில்‌ ரயில்‌ நிலையத்திற்கு மிக அருகில்‌ உள்ள 
திருக்கோயில்‌. 

தாருகாவனத்து முனிவர்களின்‌ செருக்கை அடக்கீட, அவர்கள்‌ 
அபிசார வேள்வி மூலம்‌ ஏவிய யானையின்‌ உடலுக்குள்‌ புகுந்து, அதன்‌ 
உடலைக்‌ கீழித்தபடி வெளியே வந்து “வேழம்‌ உரித்த வித்தகராக: காட்சி 
தந்ததால்‌, கீருத்திவாகேசுவரர்‌ என்று தீருநாமங்‌ கொண்டார்‌. 

சப்தமாதர்கள்‌ பூஜித்த ஏழு திருக்கோயில்கள்‌ வரிசையில்‌ கெளமாரி 
வழிபட்ட தலம்‌. சக்ரமங்கை, அரிமங்கை, நந்திமங்கை, புள்ளமங்கை, 
தூாழமங்கை, பசுபதீமங்கை ஆகியன இதர தலங்கள்‌ ஆகும்‌. அஸ்திரதேவர்‌ 
வழிபட்டூ திருவிழாக்‌ காலங்களிலும்‌ தீர்த்தவாரியிலும்‌, தான்‌ முதன்மையாக 
விளங்கும்‌ வரம்பெற்ற தலம்‌. சலத்தேவர்‌ இங்கு வழிபட்டு சுய உருவம்‌ 
பெற்றதால்‌ கலமங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. 


த க கவு 


திருவிழாக்கள்‌ : ஏழூர்திருவிழா சப்தஸ்தானம்‌ 

ரயில்நிலையம்‌ : அய்யம்பேட்டை 

அஞ்சலகம்‌ : அய்யம்பேட்டை - 614 201 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


ஆகமங்கள்‌ கூறும்‌ மண்டபங்கள்‌ 


ஆகமங்களிலும்‌, வழிபாட்டு நெறிமுறைகளிலும்‌ அநேக 
வரிசையான மண்டபங்கள்‌ சொல்லப்பட்டுள்ளன. அவை ஸ்நான 
மண்டபம்‌, கேய மண்டபம்‌, வாத்ய மண்டபம்‌, முக மண்டபம்‌, 
சோபன மண்டபம்‌, கோபுரத்துவார மண்டபம்‌, ஆஸ்தான மண்டபம்‌, 
யாகசாலை மண்டபம்‌, புஷ்ப மண்டபம்‌, பூஜா மண்டபம்‌, விஜய 
மண்டபம்‌, பிரதட்சண மண்டபம்‌, உத்யான மண்டபம்‌, ஸ்ரீ வள்ளி 
மண்டபம்‌, ஸ்ரீ கர்ண மண்டபம்‌, கிருஷ்ணகந்த மண்டபம்‌, ஜலகிரீடா 
மண்டபம்‌, 64 கால்‌ மண்டபம்‌, நூற்றுக்கால்‌ மண்டபம்‌, 
ஆயிரங்கால்‌ மண்டபம்‌, கந்த மண்டபம்‌, சுவர்ண மண்டபம்‌, 
அபிஷேக மண்டபம்‌, அலங்கார மண்டபம்‌, வசந்த மண்டபம்‌, 
உபசார மண்டபம்‌, ஊஞ்சல்‌ மண்டபம்‌, அத்யயன மண்டபம்‌, 
ஆகம மண்டபம்‌, புராண மண்டபம்‌, தீட்சா மண்டபம்‌, வீணா 
மண்டபம்‌, துவஜாரோகண மண்டபம்‌, ரதா ரோகண மண்டபம்‌ 
(தேரடி மண்டபம்‌ ஆகியவை. 

மதுரை கிழக்கு சித்திரை வீதியில்‌, அம்மன்‌ சந்நிதிக்கு 
எதிரே நகராமண்டபம்‌' என்றுஒன்று உள்ளது. விழாக்காலங்களில்‌ 
மேலே வாத்தீயக்‌ குழுவினர்‌ அமர்ந்து இசைப்பதற்கு 
உருவான மண்டபம்‌ அது. 





அருள்மிகு 
சக்கரவாகேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


சக்கராப்பள்ளி 


“படையினார்‌ வெண்மமழுப்‌ பாய்புலித்‌ தோலரை 
உடையினார்‌ உமையொரு கூறனார்‌ ஊர்வதோர்‌ 
விடையினார்‌ வெண்பொடுப்‌ பூசியார்‌ விரிபுனல்‌ 
சடையினார்‌ உறைவிடம்‌ சக்கராப்‌ பள்ளியே” 

- சம்பந்தர்‌ 





சோழநாட்டுத்‌ தென்கரைத்தலம்‌. தஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ 
சாலையில்‌ உள்ள அய்யம்பேட்டை எனும்‌ ஊரில்‌ உள்ளது. குடமுருட்டி 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ளது. சக்கரவாகப்‌ பறவை வழிபட்டதால்‌ 
சக்கராப்பள்ளி என்றும்‌, இறைவன்‌ சக்கரவாகேசுவரர்‌ என்னும்‌ பெயர்‌ 
வந்தது. திருமால்‌ ஈசனை வழிபட்டு சக்கராயுதம்‌ பெற்ற தலம்‌. 

இந்திரனின்‌ குமாரன்‌ ஜயந்தனும்‌, தேவர்களும்‌ வழிபட்ட தலம்‌. 
சப்த தலங்களில்‌ இத்தலமும்‌ ஒன்று. சப்த மாதர்கள்‌ ஏழுபேர்‌ வழிபட்ட 


தலங்கள்‌. 


தை அறத்து 


மங்கை' என்ற அடைமொழியுடன்‌ உள்ளன. சக்கராபள்ளி 
அரிமங்கை மகேசுவரி சலமங்கை கெளமா௱ரி, நந்திமங்கை (வைஷ்ணவி. 
பசுபதீமங்கை வராகி, தாழமங்கை (இந்தீராணி புள்ளமங்கை(சாமுண்டி 
வழிபட்ட தலங்கள்‌ ஆகும்‌. 

தேவாரப்‌ பதீகம்‌ பெற்ற தலம்‌ தீருவையாறைச சுற்றிலும்‌ ஏழு 
ஊர்களில்‌ சப்தஸ்தானத்‌ தீருவிழா நடைபெறுவது போல்‌, சக்கராப்பள்ளியில்‌ 
இருந்து, மேற்கண்ட ஏழு தலங்களை வலம்‌ வரும்‌ ஏழூர்த்‌ திருவிழா 
நடைபெறுகிறது. அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ கொண்டதாம்‌. 

குட்டறச்சமை யத்தைவ ளர்ப்பவ 


ளத்தன்‌ முற்புகழ்‌ செப்பவ நுகர 

சத்து வத்தைய ளித்திடு செய்ப்பதி மயிலேறி 
சட்ப தத்திரள்‌ மொயத்தம ணப்பொழில்‌ 

மிக்க ரத்நம தீற்புடை சுற்றிய 

சக்கி ரப்பள்ளி முக்கணர்‌ பெற்றருள்‌ பெருமாளே. 


- திருப்புகழ்‌ 


திருவிழாக்கள்‌ : சப்தஸ்தான திருவிழா மற்றும்‌ கிருத்திகை 

ரயில்நிலையம்‌ : அய்யம்பேட்டை 

அஞ்சலகம்‌ : சக்கராப்பள்ளி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


நவபாஷாணம்‌ 


போகர்‌, பழநி முருகன்‌ சிலையை நவபாஷாணத்தால்‌ 
அமைத்தார்‌. நவ பாஷாணங்கள்‌ வருமாறு : 
1. சாதி லிங்கம்‌, 2. மனோசிலை, 3. காந்தம்‌, 
4. தாரம்‌, 5. கெந்தி, 6. ரஸ கற்பூரம்‌, 
7. வெள்ளை பாஷாணம்‌ 8. கெளரி பாஷாணம்‌ 





அருள்மிகு 
கபர்தவார்‌ திருக்கோயில்‌ 


திருவலஞ்சுழி 


“என்னபுண்ணியம்‌ செய்தனை நெஞ்சமே இருங்கடல்‌ வையத்து 
முன்னு நீபுரி நல்வினைப்‌ பயனிடை முழுமணித்‌ தரளங்கள்‌ 
மன்னு காவிரிசூழ்‌ திருவலஞ்சுழி வாணனை வாயாரப்‌ 
பன்னி யாதரித்து ஏத்தியும்‌ பாடியும்‌ வழிபடும்‌ அதனாலே . 

- சம்பந்தர்‌ 





சோழநாட்டூ தென்கரைத்‌ தலம்‌. கும்பகோணத்தில்‌ இருந்து 
பாபநாசம்‌, தஞ்சாவூர்‌ முதலிய ஊர்களுக்குச்‌ செல்லும்‌ பேருந்துச்‌ 
சாலையில்‌ உள்ளது. சாலையில்‌ தெற்கு நோக்கியிருக்கும்‌ வளைவின்‌ 
உள்ளே சென்று கோயிலை அடையலாம்‌. 

காவிரி ஆறு வலமாக சுழித்துச்‌ செல்லுமிடத்தில்‌ அமைந்து 
இருப்பதால்‌ “வலஞ்சுழி' எனப்‌ பெயர்‌ பெற்றது. அரசலாற்றின்‌ தென்‌ 
கரையில்‌ உள்ளது. “சக்தீவனம்‌' என்றும்‌ வேறு பெயர்‌ உள்ளது. 


தை அனகன்‌. 


ஒரு காலத்தீல்‌ காவிரியாறு, இத்தலத்தை அடைந்தபோது ஆதிசேஷன்‌ 
வெளிப்பட்ட பள்ளத்தில்‌ பாய்ந்துவிட்டது. சோழமன்னனின்‌ கவலையை 
நீக்கிட “ஏரண்ட முனிவர்‌' பிலத்தினுள்ளே புகுந்து, பிலத்தை மூடிட, காவிரி 
மீண்டும்‌ வெளிப்பட்டது என்பது தலபுராணம்‌. 
வெள்ளைப்பிள்ளையார்‌ 

ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, மூன்று பெரிய பிரகாரங்களும்‌ 
கொண்ட தீருக்கோயிலாக இருந்தும்‌, இத்திருக்கோயிலில்‌, சிறப்பு 
மூர்த்தியாக விளங்குபவர்‌, கோயிலில்‌ நுழைந்ததும்‌, தனிசந்நீதியில்‌ 
கொலுவீற்றிருக்கும்‌ வெள்ளைவிநாயகரே ஆவார்‌. 

கருங்கல்லில்‌ அற்புதமாக வடித்த பலகணிகள்‌ கொண்ட 
கருவறையில்‌, கடல்நுரையினாலான வெள்ளைப்பிள்ளையார்‌ 
அருள்பாலிக்கீறார்‌. பச்சைக்கற்பூரம்‌ மட்டுமே இவருக்கு சார்த்தி 
அபிஷேகம்‌ செய்விக்கப்படுகிறது. இந்திரன்‌ வழிபட்ட சிறப்புடைய தலம்‌. 
சடைமுழநாதர்‌ 

மலைமகளே தனக்கு மகளாகப்‌ பிறக்க வேண்டுமென வரம்பெற்ற 
யாயாவார்‌ முனிவருக்கு மகளாகப்‌ பிறந்தாள்‌ உமை. எம்பெருமானை 
வழிபட்டு அவரையே மணப்பேன்‌ என உறுதியாக சக்திவனத்தில்‌ தவமிருந்து 
மகேசன்‌ சடைமுடிநாதராகக்‌ காட்சிதந்தபோது அவரை மணந்தாள்‌. 
அதுமுதல்‌ கபர்தீசுவரர்‌ எனும்‌ விரிசடைக்கடவுள்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

அன்னை பெரியநாயகியாக, வலப்புறத்தில்‌ சந்நிதி கொண்டுள்ளாள்‌. 
தீர்த்தம்‌ - காவிரி, அரசலாறு, ஜடா தீர்த்தம்‌, தலமரம்‌ - வில்வம்‌. 
ஏகவீரி அம்மன்‌ 

அம்பாள்‌ சந்நீதியின்‌ வெளிச்சுற்றில்‌ எட்டுகரங்களுடன்‌ அசுரனை 
மிதிக்கும்‌ கோலத்தில்‌ ஏக - வீரி அம்மனின்‌ பெரிய சிலை வடிவம்‌ உள்ளது. 
காளியின்‌ இடது செவியில்‌ பிரேதம்‌ மனித உடல்‌ குண்டலமாகக்‌ காட்சி 
தருகிறது. 

திருஞானசம்பந்தர்‌, அப்பர்‌ பெருமான்‌ மற்றும்‌ அருணகிரிநாதர்‌ 
போற்றிப்‌ பாடியுள்ள தீருத்தலம்‌ இது. 


அனை... அனார்‌. 


திருவிழாக்கள்‌ : விநாயகர்‌ சதுர்த்தி, நவராத்திரி, கார்த்திகை தீபம்‌, 
திருவாதிரை, வள்ளித்‌ திருமணம்‌. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்‌அன்னதானத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 
பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டுவருகிறது. 

ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ உ சுவாமிமலை - 612 302 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2454026 


மின்னஞ்சல்‌ உ swaminathaswamytemple@gmall.com 





கருங்கல்‌ பலகனி 


தை ணா 





அருள்மிகு 
௬வாமிநாதசுவாமி திருக்கோயில்‌ 
சுவாமிமலை 





கும்பகோணத்திற்கு வடகீழக்கில்‌ 6 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
“தகப்பன்‌ சுவாமி: எனப்‌ புகழ்பெற்று சுவாமிநாதனாக முருகப்பெருமான்‌ 
அருள்பாலிக்கும்‌ தீருத்தலம்‌. 

ஆறுபடை வீடுகளில்‌ அழகுமிக்க பதியாதலால்‌ 'திருவேரகம்‌' என்று 
பெயர்‌ பெற்றது. “ஏர்‌' என்றால்‌ அழகு என்று பொருள்‌. குருவாகீ இருந்து 
அருளியதால்‌ குருமலை என்றும்‌, கந்தாசலம்‌, சிரகிரி, சிவமலை 
என்றும்‌ பலபெயர்களால்‌ அழைக்கப்பட்டாலும்‌, சுவாமிநாதனாக 
எழுந்தருளி இருப்பதால்‌ “சுவாமிமலை” என்ற பெயர்‌ நிலைத்துவிட்டது. 

சிவபெருமானுக்கு முருகன்‌ பிரணவப்‌ பொருளை உபதேசித்த 
திருத்தலம்‌ இது. படைப்புக்‌ கடவுளான பிரம்மாவை சந்தித்த முருகப்‌ 
பெருமான்‌ “ஓம்‌” எனும்‌ பிரணவப்‌ பொருளுக்கு பொருள்‌ தெரியுமா? 


என வினவினார்‌. 


சை கன 0A 


பிரணவப்‌ பொருளை அறியா பிரம்மதேவனின்‌ தலையில்‌ 
குட்டிவிட்டு இரும்புச்சிறையில்‌ அடைத்து விட்டு, “பிரம்ம சாஸ்தா' ஆகி 
தானே படைப்புத்‌ தொழிலைத்‌ தொடர்ந்தார்‌. 

பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்க, சிவபெருமானின்‌ 
உதவியை நாடினர்‌ தேவர்கள்‌. தந்தை சொல்மிக்க மந்திரம்‌ இல்லை 
என்பதற்கிணங்க ஈசன்‌ கேட்டுக்கொண்டதன்‌ பேரில்‌ நான்முகனை 
விடூவித்தார்‌ முருகப்பெருமான்‌. 

முருகனைத்‌ தன்‌ மடியில்‌ அமர்த்தி சிவபெருமான்‌ “நான்முகனும்‌ 
அறிந்தீடாத பிரணவத்தின்‌ எபாருளை நீ எனக்குக்‌ கூறு: என்று குரு - 
சிஷ்ய பாவனையில்‌ கூறினா. பிரணவத்தின்‌ உட்பொருளை மறைமுகமாகக்‌ 
க்ஷவேண்டும்‌ என்பதால்‌, தந்தையின்‌ மடிமீது அமர்ந்து, அவரது செவியில்‌ 
பிரணவப்பொருளை உபதேசித்தார்‌ சுவாமிநாதர்‌. இவ்வாறு தந்தைக்கே 
உபதேசம்‌ செய்த பெருமை கொண்ட தலமாக விளங்குகிறது சுவாமிமலை. 

கட்டுமலையாக அமைந்த குன்றின்மீது சுவாமிமலை தீருக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. ஐந்து நீலை இராஜகோபுரம்‌ தெற்கு நோக்கீயுள்ளது. 
நீலமகளே இத்திருத்தலத்தின்‌ தலமரமாக நெல்லி மரமானாள்‌. 
நேத்திர விநாயகர்‌ 

தமிழ்க்கடவுளான முருகனின்‌ சந்நீதீக்குச்‌ செல்ல, தமிழ்‌ ஆண்டுகள்‌ 
அறுபதைக்குறிக்கும்‌ அறுபது படிகளில்‌ ஏறிச்‌ செல்ல வேணடும்‌. மகா 
மண்டபத்தில்‌ கொடிமரத்தீன்‌ அருகே முதலில்‌ நாம்‌ தரிசிப்பது கண்கொடுத்த 
விநாயகரான நேத்தீர விநாயகர்‌ ஆவார்‌. உள்சுற்றில்‌ தலவிநாயகர்‌, 
வள்ளி தெய்வானையுடன்‌ சுப்பிரமணியர்‌, சரஸ்வதி, நாரதர்‌, வீரபாகு, 
அகத்தியர்‌, அருணகிரிநாதர்‌ சிலா திருமேனிகள்‌ உள்ளன. சுவாமிநாதா்‌ 
சந்நீதிக்கு எதிரில்‌ மயிலுக்குப்‌ பதிலாக யானை வாகனம்‌ உள்ளது. இது 
இந்தீரன்‌ அளித்தது. 

நாள்தோறும்‌, வேளைக்கு ஒரு அலங்காரம்‌ கொண்டூ அருள்‌ 
பாலிக்கிறார்‌ சுவாமிநாதப்பெருமான்‌. திருநீற்று அபிஷேகம்‌ சந்தனக்‌ 
காப்பு, ராஜ அலங்காரம்‌ இப்படி! குருவின்‌ குருவாக “குமரகுரு? வாக 
முருகப்பெருமான்‌ விளங்குவதால்‌, வியாழக்கீழமைகளில்‌, தங்கக்கவசம்‌ 
சார்த்தி, வைரவேலுடன்‌ அருள்பாலிக்கீறார்‌. 


லை னு 


வலதுகரத்தில்‌ தண்டம்‌ ஏந்தியபடி ஊறு ஹஸ்தமாக அருள்‌ 
பாலிக்கும்‌ சுவாமிநாதப்பெருமான்‌, நாள்தோறும்‌ தன்னை நாடிவரும்‌ 
எண்ணற்ற பக்தர்களின்‌ எண்ணங்களையும்‌, பிரார்த்தனைகளையும்‌ 
நீறைவேற்றுகீறார்‌. 


திருவிழாக்கள்‌ : சித்திரை பிரமோற்சவம்‌, வைகாசி விசாகம்‌, 
பங்குனி உத்திரம்‌. 

அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது. 

கருணை இல்லம்‌: இத்திருக்கோயிலில்‌ கருணை இல்லம்‌ செயல்‌ 
பட்டு வருகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : சுவாமிமலை 

அஞ்சலகம்‌ : சுவாமிமலை - 612 302 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2454421 

மின்னஞ்சல்‌ உ swaminathaswamytemple@gmail.com 

அருகில்‌ உள்ள சிறப்புக்குரிய திருக்கோயில்‌ : 
அருள்மிகு சுவேத விநாயகர்‌ திருக்கோயில்‌, கடல்‌ 
நுரையினால்‌ ஆன வெள்ளை விநாயகர்‌ - 


திருவலஞ்சுழி 


அகத்தியருக்கு காட்சி தந்த நாள்‌ 

விஷு என்னும்‌ சொல்லுக்கு காட்சி என்று பொருள்‌ 
சித்திரை விஷு என்றழைக்கப்படும்‌ சித்திரை முதல்நாள்‌ 
திருமணக்கோலத்தில்‌ அம்மையப்பர்‌ பொதிகை மலையில்‌ 


அகத்தியருக்கு காட்சி தந்த நாள்‌ ஆகும்‌. தமிழ்‌ இலக்கண 
நூலை வகுத்த அகத்தியரை நினைவு கூறும்‌ வகையில்‌ 
இதனையே தமிழ்ப்‌ புத்தாண்டாக ஏற்றனர்‌. 





FW 
bE 
ன 
பப 
நீ | 
ர, 
பா. இ 
ட்‌ டந்த. 
ரசு 3 
(ர 
டு 
பிப 
ட்ட டி 
ரஸ ர 
படு 
ட 
பிய 





அருள்மிகு 
கந்தநாதசுவாமி திருக்கோயில்‌ 


ஏரகரம்‌ 


கும்பகோணத்தீலிருந்து சுவாமிமலை செல்லும்‌ பாதையில்‌ 
மூப்பக்கோயிலிலிருந்து பிரியும்‌ பாதையில்‌, அசர்‌ வாய்க்காலுக்கு 
மேற்புறம்‌ உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 8 கி.மீ தொலைவு. 

அசுரர்களால்‌ முனிவர்களின்‌ தவத்திற்கு பெரும்‌ இடையூறு ஏற்பட, 
குங்களைக்‌ காத்தீடுமாறு மகேசுவரனை வேண்டினார்கள்‌. அப்போது 
குழந்தை குமாரனை அழைத்து பூவுலகில்‌ அரக்கர்களை அழித்து, 
முனிவர்களைக்‌ காத்தீடுக! என்று கூறினார்‌ ஈசன்‌. 

அத்துடன்‌, ஒரு அஸ்தீரத்தையும்‌ வழங்கி அதனை எங்கு 
செலுத்துகீறாயோ, அங்கே உன்‌ அகமாக அமைத்தீடுக! என்று திருவாய்‌ 
மலர்ந்தருளினார்‌. முருகனின்‌ அஸ்தீரம்‌ பூமியில்‌ பாய்ந்த இடமே 
ஏரகரம்‌ ஆயிற்று. 

அசுரர்களுடன்‌ போருக்குப்‌ புறப்படூ முன்னர்‌, முருகப்‌ பெருமான்‌ 
தனது பெற்றோர்களையும்‌, முழுமுதற்கடவுளான விநாயகரையும்‌ துதித்தீட, 
அவர்களும்‌ ஏரகரம்‌ வந்து அமர்ந்தனர்‌. நெல்லிவனத்தீல்‌, சரவணப்‌ 
பொய்கையையும்‌ அமைத்து சங்கரநாதராகவும்‌, அம்மை சங்கர 
நாயகீயாகவும்‌ ஏரகரத்தீல்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

“இன்னம்பர்‌ நாட்டு ஏராகிய மும்முடி சோழமங்கலம்‌' என்று 
முற்காலத்தில்‌ அழைக்கப்பட்ட தலம்‌ என கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ தெரிய 
வருகிறது. 'ஏரகரம்‌ அறுமுருகன்‌' என கச்சியப்ப சிவாச்சாரியார்‌ வர்ணித்து 
உள்ளார்‌. நக்கீரனின்‌ திருமுருகாற்றுப்‌ படையிலும்‌, அருணகிரிநாதரின்‌ 
தீருப்புகழிலும்‌ இடம்‌ பெற்றுள்ள தலம்‌ ஏரகரம்‌. 


திருவிழாக்கள்‌ : பங்குனி உத்திரம்‌, கார்த்திகை, சிவன்ராத்திரி 

ரயில்‌ நிலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : மூப்பக்கோயில்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

மின்னஞ்சல்‌ : swaminathaswamytemple@gmail.com 

அருகில்‌ உள்ள சிறப்புக்குரிய திருக்கோயில்‌ : 


அருள்மிகு சுவாமிநாதசுவாமி திருக்கோயில்‌ 
சுவாமிமலை. 


மாதம்‌ - புஷ்பம்‌ 
பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த கமலை ஞானப்பிரகாசர்‌ 
என்பவர்‌, ஒவ்வொரு மாதமும்‌ சிவபெருமானுக்கு எந்தெந்த மலர்களால்‌ 
அர்ச்சிக்க வேண்டும்‌ என்பது குறித்து, தனது புஷ்பவிதி எனும்‌ 
நூலில்‌ அருளிச்‌ செய்துள்ளார்‌. அப்பாடல்‌ வருமாறு. 
மெத்திய பலாசு புன்னை வெள்ளைருக்‌ கலரிப்‌ போது 


கொத்தலர்‌ சண்பகப்‌ பூக்கொன்றை யேதும்பை செய்ய 


கத்தரி பட்டி கஞ்சங்‌ காவி மல்லிகையீராறுஞ்‌ 
சித்திரை முதலாக்‌ கொள்க சிறந்‌ திடூமாத புட்பம்‌. 

சித்திரை - முருக்கு, வைகாசி - புன்னை, ஆனி - 
வெள்ளைருக்கு, ஆடி - அலரி, ஆவணி- சண்பகம்‌, புரட்டாசி - 


கொன்றை, ஐப்பசி - தும்பை, கார்த்திகை - கத்தரி, மார்கழி - பட்டி, 
தை - தாமரை, மாசி - கருங்குவளை, பங்குனி - மல்லிகை சிறப்பு 
மலர்களாகும்‌. பலாசு-முருக்கு 


சித்திரைத்‌ திங்களை முதலாவதாகக்‌ கொண்டு ஒவ்வொரு மாத புஷ்பங்களையும்‌ அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ 





அருள்மிகு 
ுராவதே௬ுவார்‌ திருக்கோயில்‌ 


தாராசுரம்‌ 





கும்பகோணத்திற்கு வடமேற்கில்‌ 5 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
திருக்கோயில்‌. கும்பகோணம்‌ - தஞ்சாவூர்‌ பேருந்துகள்‌ இத்திருத்தலத்தைக்‌ 
கடந்தே செல்கின்றன. 
கி.பி.12ம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்ட இந்த சிவாலயம்‌ தமிழ்நாட்டின்‌ 
சிற்பக்‌ கலையின்‌ சிகரமாய்‌ விளங்குகிறது. சோழப்‌ பேரரசின்‌ காலத்தில்‌ 
உருவான, முழுவதும்‌ கருங்கற்களிலான நான்கு பெருங்கோயில்களில்‌ 
தாராசுரம்‌ ஐராவதேசுவரர்‌ திருக்கோயிலும்‌ ஒன்று. கருவறையின்‌ மீது 
உள்ள விமானம்‌, கோயிலின்‌ கோபுரத்தை விட உயரமானதாக 
அமைந்துள்ளது. 
கி.பி.1145-1163 ஆண்டுகளில்‌ ஆட்சிபுரிந்த இரண்டாம்‌ 
இராஜராஜனால்‌ உருவாக்கப்பட்ட இந்தக்‌ கோயில்‌ தொன்மையில்‌ 
'இராஜராஜேசுவரம்‌' என்றே அழைக்கப்பட்டதாம்‌. தஞ்சாவூர்‌ கங்கை 
கொண்ட சோழபுரம்‌, திருபுவனம்‌ ஆகிய இடங்களில்‌ அமைந்துள்ள 


பெருங்கோயில்கள்‌ இவ்வகையைச்‌ சேர்ந்தவையே. 


த T_T னவ 





துர்வாச முனிவர்‌ அளித்த மலர்மாலையை இந்தீரன்‌ தனது 
வெள்ளை யானையிடம்‌ அளிக்க, அது, அந்த மாலையை வானில்‌ சுழற்றி 
வீசியது. முனிவரின்‌ சாபத்திற்குள்ளாகிய ஐராவதம்‌, கருமைநீறத்துடன்‌ 
கூடிய காட்டுயானையாக தீரிய நேரிட்டது. பல சிவத்தலங்களை வழிபட்டு, 
இங்கு ஐராவத தீர்த்தத்தை உருவாக்கி, அதில்‌ நீராடி, ஈசனை வழிபட்டு 
சாபம்‌ நீங்கப்‌ பெற்றதாம்‌. ஐராவதம்‌ பூசித்ததால்‌ ஐராவதேசுவரர்‌ என்று 
ஈசனின்‌ தீருநாமம்‌. 

பெரியநாயகி அம்மனுக்கு அருகிலேயே தனிக்கோயில்‌ உள்ளது. 
வீரபத்திரர்‌, சரபமூர்த்தி சந்நிதிகள்‌ ஐராவதேசுவரர்‌ கோயிலில்‌, மக்கள்‌ 
நீறைந்து வழிபடும்‌ இடங்களாக உள்ளன. 

தாராசுரத்தில்‌ உள்ள முகமண்டபம்‌, நடராஜமண்டபம்‌ ஆகியவை 
சிற்பக்கலையின்‌ உச்சத்திற்கே நம்மைக்‌ கொண்டூ செல்பவை ஆகும்‌. 
நூற்றுக்கணக்கான நடனக்காட்சி, அறுபத்தி மூன்று நாயன்மார்களின்‌ 
பெயர்களும்‌ பொறிக்கப்பட்ட சிற்பங்கள்‌, வீரபத்திரர்‌, ஞானக்கடலான 
தட்சிணாமூர்த்தி, மகேசுவரமூர்த்தி, அஷ்டபுஜதுர்க்கை, காலபைரவர்‌, 
கனிமாடத்தில்‌ அமைந்த சரபமூர்த்தி ஆகியவை சோழர்காலத்துச்‌ 
சிற்பக்கலையின்‌ உயர்நீலையைப்‌ பறைசாற்றுகின்றன. 


கு ப | - அணளாக்‌ப 


ராஜகம்பீரமண்டபம்‌ என்று அழைக்கப்படும்‌ மண்டபத்தின்‌ 
தேர்ச்சக்கரங்களில்‌ துவாதச ஆதித்தர்கள்‌ திருவுருவம்‌, அதனை இழுத்துச்‌ 
செல்லும்‌ குதிரைகளின்‌ லாவகம்‌ மிகுந்த பாய்ச்சலும்‌ தத்ரூபமாக உள்ளவை 
ஆகும்‌. மகாபாரத, ராமாயணக்‌ கதைகளின்‌ நீகழ்ச்சிகளுடன்‌, 63 நாயன்‌ 
மார்களின்‌ திருவுருவம்‌ வாழ்வியல்‌ காட்சிகளுடன்‌ புடைப்புச்‌ சிற்பமாக 
வடிவமைக்கப்பட்டூுள்ள அழகு காண்போரை வியப்படைய செய்கிறது. 
இவ்வாலயத்தில்‌ உள்ள கங்காதேவியின்‌ சிலை வடிவமும்‌, கலை 
நயம்‌ மிக்கதாகும்‌. சப்தஸ்வரங்களை எழுப்பிடும்‌ ஏழுபடிக்கட்டூுகள்‌ 
பலிபீடத்தையொட்டி உள்ளது. கண்ணப்ப நாயனாரின்‌ சிலைவடிவில்‌, 
பாத அணிகள்‌ நுணுக்கமான வேலைப்பாட்டூடன்‌ காணப்‌ பெறுகின்றது. 
வெளிநாட்டுச்‌ சுற்றுலாப்‌ பயணிகளின்‌ கூட்டம்‌ எப்போதும்‌ 
நீறைந்தீருக்கும்‌ தலம்‌ தாராசுரம்‌ ஆகும்‌. 
திருவிழாக்கள்‌ : ஞாயிறுதோறும்‌ சரபேசுவரருக்கு சிறப்பு 
வழிபாடுகள்‌ நடைபெறுகின்றன. 
ரயில்நிலையம்‌ : தாராசுரம்‌ 
அஞ்சலகம்‌ : தாராசுரம்‌ 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


தொலைபேசி : 0435-2417157 
மின்னஞ்சல்‌ : thanjavurpalasdevasthanam88@gmall.com 
மின்னஞ்சல்‌ உ www.thanjavurpalasdevasthanam.com 


இந்தத்‌ திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 





அருள்மிகு 
தேனுபுரீசுவார்‌ திருக்கோயில்‌ 


பட்டீச்சுரம்‌ 


£மாடபழ பாடியுறை பட்டிசர மேயகடி கட்டரவினார்‌ 
வேடநிலை கொண்டவரை வீடூநெறி காட்டிவினை வீடுமவரே்‌ 
- சம்பந்தர்‌ 





கும்பகோணத்திற்கு தென்மேற்கில்‌ 6 கி.மீதொலைவில்‌ அமைந்த 
திருத்தலம்‌. திருமலைராஜன்‌ ஆற்றின்‌ வடகரையில்‌ அமைந்துள்ளது. 

நான்கு வாயில்களிலும்‌ நான்கு இராஜகோபுரங்கள்‌ கொண்டு, 
மூன்று பெரிய பிரகாரங்களும்‌, ஞானவாவி தீர்த்தமும்‌ திருக்கோயிலுக்கு 
உள்ளேயே அமையப்பெற்றுள்ளன. 

வடக்கு கோபுர வாசலில்‌ இடங்கொண்டூள்ள “துர்க்கை அம்மன்‌ 
சந்நீதி தனிச்சிறப்பு பெற்றுள்ள கோயிலாகும்‌. தீருச்சக்கீமுற்றமும்‌, 
பட்டீச்சுரமும்‌. ஒன்றுக்கொன்று மிக அருகில்‌ அமைந்த திருக்கோயில்கள்‌ 
ஆகும்‌. தேவிவனம்‌, சக்கீவனம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ தலம்‌. 

இராமர்‌ வாலியைக்‌ கொன்றதால்‌ ஏற்பட்ட பழி நீங்குவதற்காக, 
(கோடி தீர்த்தக்‌ கீணறு இராமர்‌ தீர்த்தம்‌ உண்டாக்கி, இத்திருத்தலத்தில்‌ 
சிவலிங்கம்‌ நீறுவி பூசித்ததாக தலபுராணம்‌ கூறுகிறது. 


த டதத பணய 


காமதேனுவின்‌ மகள்‌ ஆன பட்டி: எனும்‌ பசு ஈசனை பூசித்த 
குலமானதால்‌ பட்டீச்சுரம்‌ என்று பெயர்பெற்றது. அம்பிகை தவம்‌ செய்ததால்‌ 
“சக்திவனம்‌' ஆயிற்று. மார்க்கண்டேயர்‌ பூசித்த தலம்‌. தலமரம்‌ - வன்னி. 

கீழக்கு நோக்கிய தீருக்கோயில்‌. பஞ்ச நந்தித்தலம்‌ என்பர்‌. ஐந்து 
நந்திகளும்‌ சந்நிதியிலிருந்து விலகியே காணப்படுகின்றன. இரண்டாம்‌ 
கோபுர வாயிலில்‌ விநாயகர்‌, முருகன்‌ சந்நீதிகள்‌ உள்ளன. 

அலங்கார மண்டபத்தையடுத்து மதவாரணப்பிள்ளையார்‌ சந்நிதி, 
அடுத்தசுற்றில்‌ சப்தமாதர்‌, ரேணுகாதேவி, பாலமுருகன்‌ சண்முகர்‌, 
இராமலிங்கர்‌, மகாலெட்சுமி சந்நீதீகள்‌ உள்ளன. 

'தேனுபுரீசுவரர்‌ எனும்‌ திருநாமத்துடன்‌ இறைவன்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 
அம்பிகை ஞானாம்பிகை என்ற திருநாமங்கொண்டூ தனி சந்நீதியில்‌ 
உள்ளார்‌. மகாமண்டபத்தில்‌ இத்திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகள்‌ 
செய்வித்த கோவிந்த தீட்சிதர்‌ - நாகமாம்பிகா தம்பதியர்‌ சிலை உள்ளன. 

வடக்கு வாயிற்செல்வியாக துர்க்கை அம்மன்‌ எட்டு கரங்களும்‌, 
மூன்றுகண்களும்‌ கொண்டு, சங்கு, சங்கரம்‌, வில்‌, அம்பு, கத்தி, கேடயம்‌, 
கிளி ஆகியவற்றை தாங்கியபடி எருமைத்தலையை மிதித்த நிலையில்‌ 
சிம்ம வாகனத்தில்‌ நீன்றபடியாக சாந்த சொரூபியாக அருள்பாலிக்கிறாள்‌. 

மிக உயரமான “பைரவர்‌ சந்நீதீயும்‌ சிறப்புமிக்கது வெள்ளிக்‌ 
கிழமைகளில்‌ துர்க்கை சந்நிதியில்‌ விளக்கேற்றி வழிபடும்‌ மங்கையர்‌ 
கூட்டம்‌ கணக்கிலடங்கா. 
முத்துப்பந்தல்‌ 

குன்னை தரிசிக்க வரும்‌ சிறுவன்‌ ஞானசம்பந்தர்‌ வெயிலில்‌ 
நடப்பதைப்‌ பொறுத்தீடாத ஈசன்‌, பூதகணங்களை ஏவி முத்துப்பந்தலை 
பிடிக்கச்செய்து அதன்‌ நிழலில்‌ நடந்து வரச்செய்தாராம்‌. சின்னஞ்‌ 
சிறுவனான சம்பந்தர்‌ பெருமான்‌ நடந்துவரும்‌ அழகினைக்காண ஈசன்‌ 
நந்திகளை விலகி நீற்க ஆணையிட்டாராம்‌. 


அணை... அனார்‌. 





ள்‌ னி] 
திருஞானசம்பந்தருக்கு முத்துப்பந்தல்‌ அருளல்‌ 
இந்தத்‌ திருக்கோயிலின்‌ முக்கிய திருவிழா, :முத்துப்பந்தல்‌' 
திருவிழா ஆகும்‌. திருக்கோயிலின்‌ பராமரிப்பில்‌ “பசுமடம்‌” உள்ளது. 
துர்க்கையம்மன்‌ சந்நிதி அருகில்‌ “சண்டிஹோமம்‌' நடத்திட தனியாக 
மண்டபம்‌ அமைத்துள்ளனர்‌. 
திருவிழாக்கள்‌ : வைகாசி பிர்மோற்சவம்‌ (விசாகம்‌ ஆனி 
முத்துப்பந்தல்‌, ஆடி வெள்ளி. 
அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது... 
ரயில்நிலையம்‌ : தாராசுரம்‌ 
அஞ்சலகம்‌ : பட்டீச்சுரம்‌ - 612 703 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது 
தொலைபேசி : 0435-24169 76 
மின்னஞ்சல்‌ : patteeswaramdurga@gmail.com 


க படட ஆ 





படமச்சுரம்‌ க்காற்கிகை 
ப, ப்பட 


அருள்மிகு 
சக்திவனேசுவார்‌ திருக்கோயில்‌ 


திருச்சத்தீமுற்றம்‌ 


“ வெம்மை நமன்தமர்‌ மிக்குவிரவி விழுப்பதன்முன்‌ 
இம்மைஉன்‌ தாள்‌என்றென்‌ நெஞ்சத்து எழுதிவை யீங்கிகழில்‌ 
அம்மை அடியேற்கு அருளுதி என்பதீங்கு யாரறிவார்‌ 
செம்மை தருசத்தீ முற்றது உறையுஞ்‌ சிவக்கொழுந்து * 

- திருநாவுக்கரசர்‌ 





பட்டீச்சுரத்தின்‌ வடக்குபுறம்‌ வடக்குவீதியாக அமைந்தது. காவிரித்‌ 
தென்கரையில்‌ அமைந்த தலம்‌. 

தனக்கு திருவடி தீட்சையருளுமாறு அப்பர்‌ பெருமான்‌ வேண்டிப்‌ 
பாட இறைவன்‌, “நீ நினைத்ததை நான்‌ முடிப்பேன்‌, நல்லூருக்கு வா! 
என அருளிய தலம்‌. 

இத்திருத்தலத்தில்‌ சக்திவனத்தில்‌, ஒற்றைக்காலில்‌ நீன்றபடி, 
வலது கரத்தை, சிரத்தீல்‌ வைத்தபடி, இறைவனை நோக்கீ அன்னை 
தவமிருந்தாள்‌. சோதி வடிவில்‌, சிவக்கொழுந்தாக, தீப்பிழம்பாய்‌ ஈசன்‌ 
எழுந்தருள ஈசனே அந்த தீப்பிழம்பு என்பதை உணர்ந்த அன்னை, 
இறைவனை அடைந்தாள்‌. 


சை க 0T 


ஐந்துநிலை இராஜ கோபுரத்துடன்‌ இரண்டூ பிரகாரங்கள்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. மூலவர்‌ பெரிய திருமேனியாக சிவக்கொழுந்தீசுவரராக 
எழுந்தருளியுள்ளார்‌. அன்னை பெரியநாயகி தனி சந்நிதி கொண்டுள்ளாள்‌. 

கோயிலுக்கு வெளியே உள்ளது கூலதீர்த்தம்‌. தனி சந்நிதியாக 
அமைந்த “தழுவக்குழைந்த ஈசன்‌: சந்நிதி, தாம்பத்ய ஒற்றுமைக்கான 
பரிகாரத்தலமாக விளங்குகிறது. ஒற்றைக்காலை தரையில்‌ ஊன்றி, மற்றொரு 
காலை ஆவுடையார்‌ மீது மடக்கி வைத்தபடி, ஈசனின்‌ திருமேனி மீது 
பாதம்‌ படாமல்‌ கட்டி அணைத்து இருக்கும்‌ தீருக்கோலம்‌. பின்புறம்‌ 
ஒற்றைக்காலில்‌ நீன்றபடி அம்மனின்‌ தவக்கோலமும்‌ காணலாம்‌. 

'நாரைவிடுூ தூது' என்ற பாடலைப்‌ பாடிய புலவர்‌ சத்தி முற்றத்தையே 
சார்ந்தவர்‌. வானில்‌ பறந்து சென்ற நாரைகள்‌ மூலமாக பிரிவாற்றமையை' 
சேதி அனுப்பிய கவிஞன்‌ மதுரைத்‌ தேரடியில்‌ பாடிய பாடல்‌ அது. சம்பந்தர்‌, 
இத்தலத்திலிருந்து இறைவன்‌ அருளிய முத்துப்பந்தலின்‌ நீழலில்‌ 


பட்டீச்சுரம்‌ சென்று வணங்கிப்‌ பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 


தீருவிழாக்கள்‌ : தைமாதம்‌ ரத சப்தமி 

ரயில்நிலையம்‌ : தாராசுரம்‌ 

அஞ்சலகம்‌ உ பட்டீச்சுரம்‌ - 612 703 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2445237 








அருள்மிகு 
தருமபுரீ்சுவரா்‌ திருக்கோயில்‌ 
பழையாறை வடதளி 


்‌ வாயி ருந்தமி ழேபடித்‌ தாளுறா 
ஆயி ரஞ்சம ணும்மழி வாக்கினான்‌ 
பாயி ர௬ும்புன லாறை வடதளி 
மேய வன்னென வல்வினை வீடுமே' 
- திருநாவுக்கரசர்‌ 


ஸ்கூல ய 


ட்‌ ன A. i | ்‌ டு) ஜ்‌ ௫ 





பட்டீச்சுரத்திற்குத்‌ தென்கிழக்கே 2 கி.மீ தொலைவில்‌ தீருமலைராஜன்‌ 
ஆற்றின்‌ வடகரையில்‌ பழையாறை வடதளி உள்ளது. சோழமன்னர்களின்‌ 
குலைநகர்களுள்‌ ஒன்றாக விளங்கிய தலம்‌. பல்லவர்க்கு அடங்கி சில 
காலம்‌ சோழர்கள்‌ சிற்றரசர்களாக இருந்தபோது, அவர்கள்‌ வாழ்ந்த இடம்‌ 
பழையாறை சோழர்களின்‌ அரண்மனை இருந்த இடமே தற்போது 
சோழன்‌ மாளிகை என்னும்‌ தனி ஊராக உள்ளது. 

ஆரியப்படையூர்‌, பம்பப்படையூர்‌, மணப்படையூர்‌, புதுப்படையூர்‌ 
ஆகியவை பழையாறைச்‌ சோழர்களின்‌ நான்கு படையூர்களாக 
விளங்கியவை. சமணர்களால்‌ மறைக்கப்பட்ட இத்திருக்கோயில்‌, அப்பர்‌ 
பெருமான்‌ உண்ணாநோன்பு இருந்து வெளிப்படுத்திய தீருத்தலம்‌ இதுவே. 


சை அனத்த வு 





மாடக்கோயிலில்‌ தருமபுரீசுவரர்‌ 16 பட்டை கொண்ட சிவலிங்கத்‌ 
திருமேனியாக எழுந்தருளியுள்ளார்‌. அன்னை விமலநாயகி.12 
இராசிகளும்‌ வழிபட்ட 12 லிங்கங்களும்‌ ஒரே வரிசையில்‌ உள்ளன. 
மங்கையர்க்கரசியார்‌, அமர்நீதி நாயனார்‌ ஆகியோர்‌ அவதரித்த 
தலம்‌. தேவார வைப்புத்‌ தலம்‌. 
திருவிழாக்கள்‌ : கார்த்திகை, சிவராத்திரி 
ரயில்நிலையம்‌ : சுவாமிமலை மற்றும்‌ கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : பட்டீஸ்வரம்‌ - 612 703 
வழிபாட்டு நேரம்‌: காலை 9 மணி முதல்‌ பகல்‌ 10 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ 8ரவு 6.30 மணி வரை 
மின்னஞ்சல்‌ : swaminathaswamytemple@gmail.com 
அருகில்‌ உள்ள திருக்கோயில்‌ : 
அருள்மிகு சோமநாதசுவாமி திருக்கோயில்‌, 


கீழப்பழையாறை. 


தலை னு A 


அருள்மிகு 


சோமநாதர்‌ திருக்கோயில்‌ 
கீழப்பழையாறை 

ஆடத்தக்‌ காருமை பாதீயர்‌ 

வேதப்பொற்‌ கோவண வாடையர்‌ 

ஆலித்துத்‌ தானரு ளூறிய முருகோனே 
ஆடப்பொற்‌ கோபு மேவி 

ஆடிக்கொப்‌ பாமதிள்‌ சூழ்பழை 

யாறைப்பொற்‌ கோயிலின்‌ மேவிய பெருமாளே! 

- திருப்புகழ்‌ 





பட்டீச்சுரத்திலிருந்து தென்மேற்கே 2 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
நெல்லிவனம்‌ என்னும்‌ பெயர்‌ பெற்றது. முடிகொண்டான்‌ ஆற்றின்‌ 
வடக்கரையில்‌ உள்ளது. 

“அருண்மமாழித்‌ தேவீச்சுரம்‌' என்று அழைக்கப்பட்டது. குந்தவை 
பிராட்டி இந்த ஊரில்‌ தான்‌ இராசேந்தீரனை வளர்த்தாள்‌. முற்றுப்‌ 
பெறாத இராஜகோபுரம்‌, கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மூன்று 
பிரகாரங்கள்‌ கொண்ட பெரியகோயில்‌. 


கு (௪ அண்‌: 


தனது தாயை அடிமைத்‌ தளையிலிருந்து விடுவிக்க கருடன்‌, 
தேவேந்தீரனிடம்‌ அமிர்தகலசம்‌ பெற்று வருகையில்‌, வழியில்‌ அசுரர்கள்‌ 
வழிமறிக்க போர்‌ மூண்டது. அப்போது கருடனிடம்‌ இருந்த அமிர்த 
கலசத்திலிருந்து மூன்று துளிகள்‌ நெல்லிவனத்கீல்‌ சிந்தின. 

அந்தத்துளிகள்‌ சிவலிங்கமாகவும்‌சோமேசர்‌, அம்பிகையாகவும்‌ 
(சோமகமலாம்பிகை, சோமகீர்க்தமாகவும்‌ ஆகின. கருடன்‌ சோமகீர்த்தத்தில்‌ 
மூழ்கி எழுந்து சோமநாதரைப்‌ பணிந்து பேறுபெற்றான்‌. தனியே கருடன்‌ 
உருவாக்கிய தீர்த்தம்‌ சடாயுதீர்த்தம்‌ ஆகும்‌. தட்சனின்‌ சாபத்தினால்‌, 
சந்திரனின்‌ கலைகள்‌ குறைவதை நீறுத்தீட, இறைவனை வழிபட்டு சாபம்‌ 
நீங்கப்பெற்ற தலம்‌. 

உமையின்‌ ஊடலைப்‌ போக்கவும்‌, கைலாய மலைக்கும்‌ 
இராவணனுக்கும்‌ ஏற்பட்ட செருக்கை அடக்கவும்‌, இறைவன்‌ தன்‌ காலின்‌ 
கட்டை விரலை ஊன்றி நெறிக்க, உமை அஞ்ச ஊடல்‌ நீங்கப்‌ பெற்ற தலம்‌. 
இத்திருத்தலத்தைச்‌ சுற்றியுள்ள தீருநல்லூர்‌, சத்தீமுற்றம்‌, திருவலஞ்சுழி, 
பட்டீச்சுரம்‌, ஆவூர்‌ முதலிய தலங்கள்‌ பஞ்ச குரோசத்தலங்கள்‌ 
எனப்படும்‌. அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ கொண்டது. 


திருவிழாக்கள்‌ : மங்கையர்கரசி விழா 
ரயில்‌ நிலையம்‌ : தாராசுரம்‌ மற்றும்‌ கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : தேனாம்படூகை 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 
மின்னஞ்சல்‌ : swaminathaswamytemple@gmail.com 
அருகில்‌ உள்ள திருக்கோயில்‌ : 
1. அருள்மிகு தர்மபுரீசுவரர்‌ சுவாமி திருக்கோயில்‌, 
வள்ளலார்‌ கோயில்‌. 


2. அருள்மிகு பரசுநாதர்‌ தீருக்கோயில்‌, முழையூர்‌. 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
பரசுநாதா்‌ திருக்கோயில்‌ 


முழையூர்‌ 


கும்பகோணம்‌ அருகில்‌ பப்‌£சுவரத்கீற்கு கிழக்கே உள்ளது. திருமலை 
ராயன்‌ ஆற்றின்‌ வடகரையில்‌ உள்ள திருக்கோயில்‌. தேவார வைப்புத்தலம்‌. 

காமதேனுவின்‌ மகள்‌ நந்தினி வழிபட்ட தலம்‌. அட்சயதிருதியை 
நாளன்று பரசுநாதர்‌ திருமலைராயன்‌ ஆற்றில்‌ தீர்த்தவாரியுடன்‌, 
பரசுராமருக்கு காட்சி தருதல்‌. 

எட்டுப்பட்டைகளுடன்‌ கூடிய சிவலிங்கத்‌ திருமேனியாக பரசுநாதர்‌ 
காட்சிதருகிறார்‌. 

அன்னை ஞானாம்பிகை, கல்வி அறிவு வழங்கியருளும்‌ 
அன்னையாக எழுந்தருளியுள்ளாள்‌. “அட்சயதீருதியை' நாளில்‌ கல்வி 


கற்கும்‌ மாணவ, மாணவியர்‌ “சிறப்பு வழிபாடூ' செய்கின்றனர்‌. 





திருவிழாக்கள்‌ : அட்சயதிருதியை' அன்று, சிறப்பு வழிபாடுகளும்‌, 
தீர்த்தவாரியும்‌ நடைபெறுகின்றன. 

ரயில்நிலையம்‌ : தாராசுரம்‌ 

அஞ்சலகம்‌ : பம்பப்படையூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ 8ரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


ரிஷப வாகனக்காட்சி 
தமிழகத்தில்‌ பல திருக்கோயில்களில்‌ “வெள்ளி 
ரிஷப வாகனம்‌: பஞ்சமூர்த்தி திருவுலாவின்‌ போது 
பவனிவருகீறது. 
'வெள்ளிவிடை மேவிய விகிர்தன்‌”, “விடையேறி 
காபாலியார்‌' என்று சிவபெருமான்‌ உமையோடு, வெள்ளை 


இடபத்தீல்‌ வருவதை சிறப்பித்துள்ளனர்‌. 

சிவாலயங்களில்‌ முதன்மைபெற்ற வாகனம்‌, இடப 
வாகனம்‌ ஆகும்‌. படர்ந்து உயர்ந்த திமிலும்‌, வலிய கால்களும்‌, 
திரும்பிய முகமும்‌, அடையாளமாகக்‌ கொண்டது ரிஷப வாகனம்‌. 


திருவிழாக்களில்‌ ஐந்தாம்‌ நாள்‌, பத்தாம்‌ நாட்களில்‌ இறைவனை 
இடபவாகனத்தில்‌ அமர்த்தி உலாவரச்‌ செய்வர்‌. 

மதுரையில்‌ நடைபெறும்‌ திருவிழாக்களில்‌ ஆண்டிற்கு 
17 முறை இடப வாகனக்‌ காட்சி நடைபெறுகிறது. திரும்பும்‌ 
திசையெல்லாம்‌ இக்காட்சியை தினந்தோறும்‌ தரிசிக்கும்‌ 
வகையில்‌ கோயிலின்‌ கோபுரங்களில்‌ 70 இடங்களில்‌ 


சுதைகளாக வடிக்கப்பட்டூள்ளது. 





6 
ப்‌ 
ட்‌ 
்‌ 
ta 
ற 


கிரக து 


நவக்‌ 


Jexndwood 
யயவரர்‌ wejjedwnisgd eyZ99y 


ஏயயானலிைழரசிஓ 


AM rv inAlepeyynayL 


npeyusaniyl இம்‌ 


அ வபர 


IeanyinpeIAeIN 


NOs. AM zz oc Ta 


alojeppny weleqweplyy 19415 இடுப்ப 
யா மோளே ியலயத மாய மம்ம 


ஈது __ \ 


A UL 
a 
ழூ 
inueyduey 
Wi 


i lloyieueAins 
a aopnueyuuormy® 


[531525 
09/220/09ப 


JeljeunatyL 


[டிபய சி. © 


pnbuewn|joy 
அய 
IN 9L NMS 


weiemssbeunilyL 
aliroweg 2 


Ipnbuey 


அலயம$ஓ 


(ஏகபபயா) 
uf 


Joojebulyl 
பம ய 


Abul 
209 


weindeAewes 


ww w 


uuexueleA 
(0291029௮10 ப190ஐ 


NM 8 
59915 


ஙகஙுயு 
யப 


19 
5௫. 
ஓ 
23 
£2 
7 


ரிய ள்‌ 


weAuedeypoA 
qmioo9 iGo 
NM OL 
IeieyeIpOOy 
ய்ய வாய 


Ipuoodleinyinaty 
அமல 0/2 


[ுய1( 


(owe Qing 


[PteueanilyL 
que I90g DE 


webueills 
யம 


61106/ 
ia 


ue|ed 
பூசி 








நவக்கிரக கோயில்கள்‌ 


கும்பகோணத்கீலிருந்து 
1. சூரியனார்‌ கோயில்‌ - 17 கி.மீ 
2. திங்களூர்‌ - 32 கி.மீ 
3. வைத்தீஸ்வரன்‌ கோயில்‌ - 55 கி.மீ 
4. திருவெண்காடு - 62 கி.மீ 
5. ஆலங்குடி - 17 கி.மீ 
6. கஞ்சனூர்‌ - 20 கி.மீ 
7. திருநள்ளாறு - 51 கி.மீ 
8. திருநாகேஸ்வரம்‌ - 6 கி.மீ 


9. கீழப்பெரும்பள்ளம்‌ - 60 கி.மீ 


திருக்கோயில்‌ யானைகள்‌ 
சிறப்பு நல்வாழ்வு முகாம்‌ - 2013 





குமிழகத்தில்‌ திருக்கோயில்களின்‌ திருவிழாக்களில்‌, முக்கிய 
அம்சமாக யானைகள்‌ இடம்பெற்றுள்ளன. அவற்றின்‌ நல்வாழ்வுக்காக 
குமிழ்நாடூ அரசு, இந்து சமய அறநீலையத்துறை மற்றும்‌ வனத்துறை, 
கால்நடை மருத்துவர்‌ , பொது சுகாதாரத்துறை மருத்துவர்‌, கால்நடை, 
தீயணைப்புத்துறை ஆகியவற்றின்‌ பங்கேற்புடன்‌, ஆண்டூதோறும்‌ 
சிறப்பு நல்வாழ்வு முகாம்களை நடத்திவருகிறது. 

மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்‌ அவர்களின்‌ சிறப்புமிகு 
திட்டங்களில்‌ ஒன்றான இத்திட்டம்‌, மிகுந்த வரவேற்பைப்‌ பெற்றதோடு, 
2012 - 2013 ஆண்டு கோவை மாவட்டம்‌, தேக்கம்பட்டியில்‌ பவானி 
ஆற்றின்‌ கரையில்‌ நடத்தப்பட்ட முகாமில்‌, நமது அண்டை மாநீலமான 
புதுச்சேரியிலிருந்தும்‌ ஒரு திருக்கோயில்‌ யானை பங்கேற்றது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


அண TTA 


சிறப்பு நல்வாழ்வு முகாமில்‌ 


யானைகள்‌ முகாமிற்கு அனுமதிக்கப்படும்‌ முன்பு, அவற்றின்‌ 
எடை குறிக்கப்பட்டு, தடுப்பு ஊசிகள்‌ போடப்பட்டன. முகாமிற்குள்‌ யானைகள்‌ 
நுழையும்போது, கிருமிநாசினியால்‌ சுத்தம்‌ செய்யப்பட்டு வளாகத்திற்குள்‌ 
அனுமதீக்கப்பட்டன. அவற்றின்‌ பாகர்கள்‌, உதவியாளர்கள்‌ மற்றும்‌ 
அலுவலர்கள்‌ தங்குவதற்கான வசதீகள்‌ செய்யப்பட்டன. சூரியமின்‌ 
வேலியுடன்‌ கூடிய கடுப்புடன்‌ முகாம்‌ அமைக்கப்பட்டது. யானைகளின்‌ 
வயது, எடை ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு சமசரிவிக்த உணவு வகைகளான 
கூந்தற்பனை, கரும்புத்தோகை, தென்னை மட்டை, கதீருடன்‌ கூடிய 
சோளத்தட்டு போன்ற பசுந்தீவனங்கள்‌, அரிசிச்சோறு, வேகவைத்த 
பயறு வகைகள்‌, ராகி, வெல்லம்‌, உப்பு மஞ்சள்‌ போன்றவை அவற்றின்‌ 
உணவில்‌ சேர்க்கப்பட்டன 

ஊட்டச்சத்து மிக்க மருந்துகளான அஷ்டகரணம்‌, ச்யவனபிராசம்‌ 
லிவ்‌ - 52 பயோ பூஸ்ட்‌, மினரல்‌ மிக்சர்‌ போன்றவை தேவைக்கேற்ப 
வழங்கப்பட்டன. எடை குறைவான யானைகள்‌ உரிய எடை பெறவும்‌, 
கூடுதல்‌ எடை உள்ள யானைகளின்‌ எடையை குறைக்கவும்‌ மருத்துவ 
ஆலோசனைகளின்படி நடை மற்றும்‌ உடற்பயிற்சி ஆகியவை 
மேற்கொள்ளப்பட்டன. பவானி ஆற்றில்‌ நீரில்‌ அமிழ்ந்து குளிக்கும்‌ 
போது ஓடும்‌ நீரில்‌ குளோரின்‌ கலக்கப்பட்டதுடன்‌ சுத்திகரிக்கப்பட்ட 
குடிநீர்‌ வழங்கவும்‌ ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டன. 
35 யானைகள்‌ 

2013 ஆம்‌ ஆண்டில்‌ தேக்கம்பட்டி முகாமில்‌ 35 யானைகள்‌ 
பங்கேற்று மிகுந்த புத்துணர்வுடன்‌ தத்தம்‌ இருப்பிடங்களுக்கு திரும்பிச்‌ 
சென்றன. பழைய நட்பை புதுப்பிப்பது போல அவை அவற்றின்‌ 
நண்பர்களோடு மீண்டும்‌ கூடி, நட்புடன்‌ உறவாடியது. முகாமில்‌ கண்டு 
ரசித்த காட்சிகளில்‌ ஒன்று. 


அணை... அனார்‌. 


அன்னதானம்‌ 
உண்டிகொடுத்தார்‌ உயிர்‌ கொடுத்தார்‌ 
- திருமூலர்‌ 
தானத்தில்‌ சிறந்தது அன்னதானமே என்று மறைநூல்கள்‌ 

கூறுகின்றன. மாணபுமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டு்ள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்கீழ்‌ பல திருக்‌ 
கோயில்களில்‌ தினமும்‌ பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு 
வருக்றது. 

இந்து சமய அறநீலையத்துறையின்‌ தஞ்சாவூர்‌ மாவட்டத்தீல்‌ 
உள்ள முக்கியத்‌ திருக்கோயில்களில்‌ அன்னதானத்‌ திட்டம்‌ 
அறிவிக்கப்பட்டு சிறந்த முறையில்‌ செயல்பட்டு வருகிறது. 

இந்த சிறப்புமிக்க அன்னதானத்திட்டத்தில்‌ பக்தர்கள்‌ 
முதலீடூ செய்து அதிலிருந்து கிடைக்கும்‌ வட்டிமூலம்‌ ஆண்டில்‌ ஒரு 
நாளைக்கு தாங்கள்‌ விரும்பும்‌ நாளில்‌ தங்களது பெயரில்‌ 
பக்தர்களுக்கு அன்னதானம்‌ செய்து நற்பலனை அடையலாம்‌. 
இந்தத்திட்டத்திற்கு இந்திய அரசின்‌ வருமான வரிச்சட்டம்‌ ப/5.806 
(2) (௮) ) கீழ்‌ வருமான வரிவிலக்கும்‌ அளிக்கப்படுகிறது. 

எனவே, பக்தர்கள்‌ இந்த சிறப்புமிக்க அன்னதானத்‌ திட்டத்தில்‌ 
முதலீடூ செய்து தாங்களும்‌ அன்னதானத்தில்‌ பங்கேற்கலாம்‌. 
தங்களின்‌ குடும்பத்தினரின்‌ பிறந்தநாள்‌, மணநாள்‌, நீத்தார்‌ 
நினைவு நாள்‌ போன்ற நாட்களில்‌ திருக்கோயிலில்‌ அதற்கென 
ஒருநாள்‌ கட்டணத்தைச்‌ செலுத்தி 100 அல்லது 50 பக்தர்களுக்கு 
மதிய உணவை அன்னதானமாக வழங்கி இறையருள்‌ பெறுவீர்‌. 


ச Te னவ 


அன்னதானத்தீட்டத்திற்கு 
நன்கொடை அளிப்பவரகளை 
ஊக்குவிக்கும்‌ வகையில்‌ குறைந்தபட்சம்‌ 
ரூ.7,00,000/-நன்கொடை வழங்குவோர்‌ 
தம்‌ குடும்பத்தாருடன்‌ தமிழகத்தின்‌ 
அனைத்து திருக்கோயில்களிலும்‌ 
விழாக்காலங்கள்‌ ந்ங்கலாக 
முன்னுரிமை அழப்படையில்‌ தரிசனம்‌ 
செய்யும்‌ வகையில்‌ இவர்களுக்கு 


வைர அட்டை வழங்கப்படும்‌. 


கும்பகோணத்தைச்‌ சுற்றி 


திருப்புறம்பியம்‌ 
© 


இன்னம்பூர்‌ 
கொட்டையுர்‌ 


ஒப்பிலியப்பன்‌ 
இ தாராசுரம்‌ கோயில்‌ 


பட்டீச்சும்‌ இ ௫ ழையாறை 


நாச்சியார்கோயில்‌ 





பிப்‌ நபி கும்பகோணத்தைச்‌ 





சுற்றி... 


1. கும்பகோணம்‌ 


2. தீருநாகேசுரம்‌ 

3. ஒப்பிலியப்பன்கோயில்‌ 
4. திருச்சேறை 

5. நாச்சியார்கோயில்‌ 
6. அழகாபுத்தூர்‌ 

7. சாக்கோட்டை 

8. சிவபுரம்‌ 

9. திருநறையூர்‌ 
10. நாதன்கோயில்‌ 
11. திருமெய்ஞானம்‌ 
12. நாலூர்‌ 

13. திருப்பந்துறை 
14. திருநீலக்குடி 


160 
208 
211 
215 
222 
226 
228 
230 
2 
235 
238 
240 
241 
243 


207 
210 
214 
221 
225 
221 
229 
231 
234 
ராடு 
23 


242 
244 


கும்பகோணத்தின்‌ சிறப்பும்‌ மகாமகமும்‌ 


“ பூமருவும்‌ கங்கைமுதல்‌ புனிதமரம்‌ பெருந்தீர்த்தம்‌ 
மாமகந்தான்‌ ஆடுவதற்கு வந்து வழிபடூங்கோயில்‌' 
- பெரியபுராணம்‌ 


கோயில்‌ பெருத்தது கும்பகோணம்‌: 
என்னும்‌ முதுமொழிக்கேற்ப எண்ணற்ற 
திருக்கோயில்களைக்‌ கொண்டு “கோயில்‌ 
நகரம்‌' என்ற தனிச்சிறப்பைப்‌ பெற்றுள்ளது 
கும்பகோணம்‌. இலக்கியத்தில்‌ “குடமுழுக்கு 

என்று குறிப்பிடப்படூவது. 
பன்னிஏரண்டு ஆண்டுகளுக்கு 
ஒருமுறையாக உலகப்‌ புகழ்பெற்ற மகாமக 
உற்சவம்‌ நடைபெறும்‌ தீருத்தலம்‌. பதீனைந்து 
ஏக்கர்‌ நீலப்‌ பரப்பில்‌ அமைந்த “மகாமகக்‌ குளம்‌: 
சுற்றிலும்‌ பதினாறு சந்நிதிகளையும்‌, நடூவில்‌ 
எணதிசைக்‌ காவலரும்‌, பிரம்ம தேவனும்‌ 
அமைக்திட்ட ஒன்பது புனிதக்‌ கீணறுகளையும்‌, 
66 கோடி தீர்த்தம்‌ ஒன்றும்‌, தேவதீர்த்தம்‌ 

ஒன்றும்‌ கொண்டதாகும்‌. 
ட்ரக்‌ FEA! | வடமாநிலங்களில்‌ பன்னிரெண்டு 
தி! ப ஆண்டுகளுக்கு ஒருமுறை அலகாபாத்‌, 
அரித்வார்‌, உஜ்ஜயினி மற்றும்‌ புஷ்கர்‌ ஆகிய 





நகரங்களில்‌ நடைபெறும்‌ “கும்பமேளா” விற்கு 
7) நிகரானது, மகாமக உற்சவம்‌. பல லட்சம்‌ மக்கள்‌ 


வந்து நீராடூவர்‌ 


ச FT 0A 


நவநதிகள்‌ 

புண்ணிய பாரதத்தின்‌ புனித நதிகள்‌ ஒன்பது. அவை, நவநதீகள்‌ 
என போற்றப்படும்‌. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, 
கிருஷ்ணா, துங்கபத்ரா, சரயு மற்றும்‌ காவிரி ஆகியன ஆகும்‌. காலம்‌ 
காலமாக மக்கள்‌ இந்தப்‌ புனித நதிகளில்‌ நீராடித்‌ தங்கள்‌ பாவங்களைப்‌ 
போக்கிக்‌ கொள்கின்றனர்‌. அதே நேரத்தில்‌ மக்கள்‌ விட்டூச்‌ செல்லும்‌ 
பாவங்கள்‌ அவற்றைத்‌ தொற்றிக்கொள்கின்றன. அவற்றை எப்படிப்‌ 
போக்குவது? என, அவை திகைத்தன. 

எனவே ஒன்பது நதிகளும்‌ ஒன்றாகக்‌ கயிலையை அடைந்து, 
சிவபெருமானை வணங்கீத்‌ தமது மனக்கவலையை எடுத்துக்கூற, 
நீவாரணம்‌ கோரின. “எங்களிடம்‌ சேரும்‌ மக்களது பாவ மாசுகளை எங்கு 
சென்று போக்கிக்‌ கொள்வோம்‌? இறைவா! எமக்கு வழிகாட்டூங்கள்‌' என 
இறைஞ்சினவாம்‌. 

அதற்கு எம்‌ பெருமான்‌, நவநதிதேவியரே! நீங்கள்‌ 
அஞ்சவேண்டாம்‌! தென்புலத்தில்‌, பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு 
ஒருமுறை, குருபகவான்‌ சிம்மராசியில்‌, சூரியன்‌ சஞ்சரிக்கும்‌ சமயம்‌, 
மாசிமாதத்தில்‌ மக நட்சத்திரமும்‌, நிறை நீலா நாளும்‌ சேரும்‌ போது, 
நடைபெறும்‌ மகாமகத்தன்று மகாமகக்குளத்தில்‌ நீராடி உங்கள்‌ 
பாவமூட்டைகளைப்‌ போக்கிக்‌ கொள்ளுக!, என அருள்புரிந்தார்‌. 
மாசிமகம்‌ 

அதற்கேற்ப சிம்மராசியில்‌ குரு சஞ்சரிக்கும்போது, மாசிமாதத்தின்‌ 
பெளர்ணமியும்‌ மக நட்சத்திரமும்‌ கூடிடும்‌ திருநாளில்‌ ஒன்பது புண்ணிய 
நதிகளும்‌, மகாமகக்குளத்தில்‌ நீராடும்‌ வேளையில்‌, மக்களும்‌ சேர்ந்து 
நீராடூவர்‌. அந்த ஒன்பது நதிகளில்‌ நீராடிய புண்ணிய பலன்களும்‌ நம்மை 
வந்து அடைவதால்‌, வடபுலத்தில்‌ நடைபெறும்‌ கும்பமேளாவிற்கும்‌ 
அதிகமான சிறப்பைப்‌ பெறுகிறது. 

அந்த ஒன்பது நதிக்கன்னியருக்கும்‌ மகாமகப்‌ பெருங்குளத்தின்‌ 
வடகரையில்‌ உள்ள அருள்மிகு காசிவிசுவநாதர்‌ திருக்கோயிலில்‌ 
சநநீதிகள்‌ அமைந்துள்ளன. 


தலை னு A 


கும்பகோணத்தின்‌ சிறப்பு 

ஒரு சமயம்‌ பிரம்மதேவன்‌, கயிலைக்குச சென்று சிவபெருமானிடம்‌ 
“பெருமானே! உலகம்‌ யாவையும்‌ அழிக்கக்‌ கூடிய ஊழிக்காலம்‌ வரப்‌ 
போகிறது. அந்த மகா பிரளயம்‌ வந்தால்‌, அனைத்தும்‌ அழிந்து போகுமே! 
மறைகளை எப்படிக்‌ காப்பேன்‌! படைப்புத்‌ தொழிலை எப்படித்‌ தான்‌ 
தொடருவேன்‌?” என்று வேண்டினார்‌. 

அதற்கு சிவபெருமான்‌, அமிர்தத்தையும்‌ மண்ணையும்‌ சேர்த்து 
குடமொன்றை செய்து அதனுள்ளே அமுதத்தை நீரப்பி யாம்‌ அளிக்கும்‌ 
சிருஷ்டிபீஜத்தை வைத்து, குடத்தின்‌ மேல்‌ மாவிலை, வில்வம்‌, தருப்பை, 
தேங்காய்‌, பூணூல்‌ ஆகீயவற்றால்‌ அலங்கரித்து பூஜை செயது, அந்தக்‌ 
குடத்தினை ஒரு உறியில்‌ வைத்து மேருமலையில்‌ வைத்தீடுக! ஊழி 
வெள்ளம்‌ தோன்றுகையில்‌, நாம்‌ வேண்டுவன செய்திடுவோம்‌! என்று 
கூறி அனுப்பினார்‌. அவ்வாறே செய்த பிரம்மதேவன்‌ எம்பெருமானின்‌ 
திருவருளுக்காகக்‌ காத்திருந்தார்‌. 

ஊழிக்காலமும்‌ நெருங்கீட, எங்கும்‌ பெருமழை, காற்று, வெள்ளம்‌ 
தோன்றி மேருமலை உள்ளிட்ட அத்தனையும்‌, பிரளய வெள்ளத்தில்‌ 
மூழ்கின. சிவபெருமான்‌ அருளியவாறே “அமுதகலசம்‌' தென்திசை நோக்கி 
மிதந்துவந்தது. குடம்‌ ஓரிடத்தில்‌ நின்றது. இறைவனின்‌ ஆணைப்படி 
சுழன்று சுழன்று வந்த குடத்தின்‌ மாவிலையும்‌, தருப்பையும்‌ திருக்கலச 
நல்லூர்‌ என்று வழங்கும்‌ தலத்தில்‌ விழுந்து சிவலிங்கமாயின. அங்கிருந்து 
வடதிசை நோக்கிச்‌ சென்ற குடம்‌, ஓரிடத்தில்‌ தங்கிய நீலையில்‌ பிரளய 
வெள்ளமும்‌ அடங்கியது. பிரம்மனும்‌ தேவர்களும்‌ அதனைப்‌ பின்‌ 
தொடர்ந்து வந்தனர்‌. 
கிராதமூர்த்தி 

வேடூவ உருவங்கொண்டூ சிவபெருமான்‌ அங்கே தோன்றி சற்று 
தொலைவிலிருந்தபடி அமுத கலசத்தை நோக்கி வில்லை வளைத்து 
பாணம்‌ ஒன்றைத்‌ தொடுத்தீட அந்த அமுதக்குடம்‌ இரண்டாக உடைந்தது. 
அதிலிருந்த அமுதமும்‌ ஆறாய்ப்‌ பெருகி அவ்விடத்தீலிருந்து 
எண்தீசையிலும்‌ பெருகிச்‌ சென்றது. 


அணை... அனார்‌. 


அதனை அலங்கரித்த வில்வம்‌, தேங்காய்‌, பூணூல்‌ எல்லாம்‌ பல 
இடங்களில்‌ சிதறி வீழ்ந்தன. உறியும்‌ சிதறியது. அமுதக்குடத்தின்‌ 
வாயிலும்‌, தென்திசையில்‌ “குடவாயில்‌: எனும்‌ திருத்தலத்தில்‌ 
விழுந்தது. இந்த அரிய நீகழ்ச்சி நடைபெற்ற திருத்தலம்‌ கும்பகோணம்‌ 
என்கீறது தலபுராணம்‌. 

தலவரலாறு கூறும்‌ விளக்கப்படி 


அமுத கும்பம்‌ தங்கீயஇடம்‌ - கும்பேசம்‌ 
அதில்‌ சார்த்தப்பட்ட வில்வம்‌ ஒதுங்கிய இடம்‌ - நாகேசம்‌ 
உறி சிவலிங்கமாக மாறிய இடம்‌ - சோமேசம்‌ 
குடத்தில்‌ வைத்த தேங்காய்‌ விழுந்த இடம்‌ - அயிமுகேசம்‌ 


பெருமான்‌ குடத்தை வில்லால்‌ சிதைத்த இடம்‌ - பாணயுரேசம்‌ 
கும்பத்திற்கு அணிவித்த பூணூல்‌ சிதறியஇடம்‌ - கெளதமேசும்‌ 
என்னும்‌ சிறப்புப்பெற்ற திருக்கோயில்கள்‌ ஆயின. 
தீர்த்தத்கரையைச்சுற்றி 
மகாமகக்‌ குளத்தைச்‌ சுற்றி பிரம்மதீர்த்தேசம்‌, முகுந்தேசம்‌, 
தானேசம்‌, ரிஷபேசம்‌, பாணேசம்‌, கோணேசம்‌, பக்தேசம்‌, பைரவேசம்‌, 
அகத்தீசம்‌, வியாமகேசம்‌, உமைபாகேசம்‌, நைருதீசம்‌, பிரமேசம்‌, 
கங்காதரேசம்‌, முக்தி தீர்த்தேசம்‌ மற்றும்‌ சேத்தீரபாலேகம்‌ முதலிய 16 
ஆலயங்கள்‌ உள்ளன. 
அமுதம்‌ வழிந்தோடி நீரம்பியதால்‌ உருவான இரு குளங்களே 
மகாமகக்‌ குளமும்‌, சோமேசுவரர்‌ கோயில்‌ அருகில்‌ உள்ள 
பொற்றாமரைக்‌ குளமும்‌ ஆகும்‌. 
பஞ்சக்குரோசத்‌ தலங்கள்‌ 
குடத்தில்‌ ஐந்து துவாரங்கள்‌ ஏற்பட்டு, அவற்றின்‌ வழியே அமுதம்‌ 
சென்றடைந்த தலங்கள்‌ தீருநாகேசுவரம்‌, தீருவிடைமருதூர்‌, தாராசுரம்‌ 
சுவாமிமலை மற்றும்‌ கருப்பூர்‌ ஆகும்‌. இவை “பஞ்சக்குரோசத்‌ 
தலங்கள்‌: எனப்படும்‌. 
அமுதக்கும்பம்‌ கடைசியாக தங்கிய இடம்‌ தான்‌ கும்பகோணம்‌ 
'குடமூக்கு' என்று இலக்கியத்தில்‌ கூறப்பட்டுள்ள திருத்தலம்‌. 
கும்பத்தீலிருந்து அதன்‌ மூக்கு பிரிந்த இடம்‌ - அதாவது கோணம்‌. 
எனவே கும்பகோணம்‌. அங்கும்‌ ஒரு சிவலிங்கம்‌ உருவாகியது. அவரே 
ஆதீகும்பேசுவரர்‌ என்று அழைக்கப்படூகிறார்‌. 


அனை... அனார்‌. 


அருள்மிகு 
ஆதிகும்பேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 


பூவ ணத்தவன்‌ புண்ணியன்‌ நண்ணிஅங்கு 
ஆவ ஸணத்துடை யான்‌அடி யார்களைத்‌ 
தீவ ணத்தீரு நீறுமெய்‌ பூசியோர்‌ 
கோவ ணத்துடை யான்குட மூக்கிலே 
- திருநாவுக்கரசர்‌ 





தஞ்சை - மயிலாடுதுறைக்கு இடையே உள்ள பெரிய திருத்தலம்‌. 
குமிழகத்தின்‌ அனைத்து ஊர்களிலிருந்தும்‌ ரயில்‌ மற்றும்‌ பேருந்து வசதீகள்‌ 
உள்ளன. கும்பகோணம்‌ நகரின்‌ மையப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள 
பெரியதிருக்கோயில்‌. நான்கு ஏக்கருக்கு மேலான நீலப்பரப்பில்‌ அமைந்தது. 
கிழக்கு நோக்கிய 9 நீலை &ீராஜகோபுரமும்‌ மூன்று பிரகாரங்களும்‌ 
கொண்டது. 

தென்திசை தவிர, மற்ற இரண்டு திசைகளிலும்‌ கோபுரங்கள்‌ 
உள்ளன. ஊழிக்காலத்தில்‌, அமுதக்குடம்‌, பிரளய வெள்ளத்தில்‌ மிதந்து 
வந்த போது, சிவபெருமான்‌ கிராத மூர்த்தியாக எழுந்தருளி அதனை 
விழச்செய்தபின்‌ திருக்கோயிலில்‌ எழுந்தருளினார்‌ என்பது தலபுராணம்‌. 
வடக்குப்‌ பிராகாரத்தில்‌, இறைவன்‌ இத்தலத்திற்கு கிராத வேடத்தில்‌ வந்த 
பெருமான்‌ சந்நீதி உள்ளது. 


தறற இத்த ரப பகவ 





கும்பேசுவரர்‌ - மூலவர்‌ திருமேனி, சற்றே பருத்து, சாயந்தபாணம்‌ 
மணலிலான தீருமேனியானதால்‌ தங்கக்கவசம்‌ சார்த்தப்பட்டூள்ளது. 
பாணத்தின்‌ உச்சி கும்பத்தின்‌ வாயைப்‌ போல உள்ளது. புனுகுச்சட்டம்‌ 
சார்த்தப்படுகிறது. 

அம்மன்‌ மங்களாம்பிகை தனிசந்நீதியில்‌ கிழக்கு நோக்கியபடி 
உள்ளார்‌. மங்கள பீடேசுவரி என்று சிறப்புப்‌ பெற்றவள்‌ வளர்மங்கை 
என சம்பந்தர்‌ அழைக்கிறார்‌. ஆவணி ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌, சிகப்பு 
மலர்களால்‌ செம்பருத்தி வழிபடும்‌ வழக்கம்‌ உள்ளது. சுவாமியையும்‌, 
அம்மனையும்‌ சேர்த்து வலம்‌ வரும்படி அமைந்த பிராகாரங்கள்‌ தனிச்‌ 
சிறப்பு ஆகும்‌. 

மகாமகத்‌ தீனத்தன்று, கும்பேசுவரர்‌ வெள்ளி இடபவாகனத்தில்‌ 
பஞ்சமூர்த்திகளோடு எழுந்தருளி, மகாமகக்குளத்தில்‌ தீர்த்தம்‌ வழங்குவார்‌. 
முற்றவளி விநாயகர்‌, அறுபத்துமூவர்‌, சப்தகன்னியர்‌, வீரபத்திரர்‌, 
சப்தமாதர்‌, வலஞ்சுழி விநாயகர்‌, மகாலிங்கம்‌, பிட்சாடனர்‌, சண்முகர்‌, 
அட்சரலிங்கம்‌, சகஸ்ரலிங்கம்‌,கார்த்திகேயர்‌, அன்னபூரணி, மகாலட்சுமி, 
சரஸ்வதி ஆகிய மூர்த்தங்களும்‌ வெளிச்‌ சுற்றில்‌ உள்ளன - 
ஜூரகரேசுவரருக்கு தனி சந்நீதி உள்ளது. 


சை அக 0A 


இத்திருக்‌ கோயிலின்‌ சப்தஸ்தானங்களாக கும்பகோணம்‌, 


திருக்கலயநல்லூர்‌, திருவலஞ்சுழி, தாராசுரம்‌, சுவாமிமலை, கொட்டையூர்‌, 


மேலக்காவிரி ஆகியவை உள்ளன. தீருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ 


பதிகம்‌ பெற்றது. அருணகிரிநாதர்‌ அருளிய திருப்புகழ்‌ கொண்டது. 
கோலமுட னன்று சர்படையின்‌ முன்பு 


கோபமுடனின்ற குமரேசா 
கோதையிரு பங்கின்‌ மேவவளர்‌ கும்ப 
கோணநகர்‌ வந்த பெருமாளே 
- திருப்புகழ்‌ 
திருவிழாக்கள்‌ : சித்திரையில்‌ சப்தஸ்தானத்‌ திருவிழாவும்‌, 


அன்னதானம்‌ 


ரயில்‌ நிலையம்‌ 


அஞ்சலகம்‌ 


மாசிமகத்தன்று உற்சவப்‌ பெருவிழாவும்‌, 
பங்குனியில்‌ மகாமகக்‌ குளத்தில்‌ தெப்பத்‌ 
திருவிழாவும்‌, நடைபெறுகிறது. 

மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூள்ள அன்னதானத்‌ 
திட்டத்தின்‌ கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ 
அன்னதானம்‌ வழங்கப்பட்டு வருகிறது. 
கும்பகோணம்‌ 


கும்பகோணம்‌ 612 001 


வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 


தொலைபேசி 
மின்னஞ்சல்‌ 


இணையதளம்‌ 


மாலை 4 முதல்‌ கரவு 9.30 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 
0435-2420276 
kumbeswarartemple@gmail.com 


adikumbeswarar.org 





அருள்மிகு 
சார்ங்கபாணி திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 
“தானே படைத்துலகைத்‌ தானேயளித்து நீ 
தானே யழிக்குந்‌ தளர்ச்சியோ -வானில்‌ 
திரும குடந்‌ தைக்கச்‌ சிறுகுறளாய்‌ நீண்ட 
பெரும குடந்தைக்‌ கிடந்தாய்‌ பேசு: 
- நூற்வறட்டூ திருப்பதீயந்தாதீ 





கும்பகோணம்‌ நகரத்தின்‌ மையப்‌ பகுதியில்‌, வானலாவி நீற்கும்‌ 
147 அடி உயர 11 நீலை இராஜகோபுரத்துடன்‌, மூன்று பிராகாரங்களும்‌ 
கொண்ட தீருக்கோயில்‌. இத்திருக்‌ கோயிலில்‌ உள்ள பெருமாள்‌ 
சார்ங்கம்‌ எனும்‌ வில்லை ஏந்தியபடி காட்சியளிப்பதால்‌ சார்ங்கபாணி 
என்று பெயர்‌ பெற்ற தலம்‌. 

பேயாழ்வார்‌, பூதத்‌ தாழ்வார்‌ மற்றும்‌ திருமழிசை ஆழ்வார்‌, 
நம்மாழ்வார்‌, பெரியாழ்வார்‌, ஆண்டாள்‌ மற்றும்‌ திருமங்கையாழ்வார்‌ 
ஆகியோரால்‌ போற்றப்பட்டூள்ள திருத்தலம்‌. 

சார்ங்கபாணிப்‌ பெருமாள்‌ தீருமழிசையாழ்வாருக்காகக்‌ 
கிடந்தவாறெழுந்திருக்க முயலும்‌ நிலையில்‌ இருப்பதால்‌ உத்தாநசாயீ 
சயனத்தில்‌ பாம்பணை மீது பள்ளி கொண்ட நிலையில்‌, கிழக்கு நோக்கியபடி 
சேவை சாதிக்கிறார்‌. ஆராவமுதன்‌ எனும்‌ திருநாமமும்‌ உண்டு. 


த கக 0A 


தீருவரங்கத்துப்‌ பபருமாள்‌ தனது விமானத்தீலிருந்து வைதீக 
விமானமாகிய ஒரு ரதத்தில்‌ சார்ங்கபாணி என்ற மறு உருவத்துடன்‌ 
எழுந்தருளியுள்ளார்‌. இதனால்‌ இங்குள்ள கருவறை யானை மற்றும்‌ 
குதிரை பூட்டிய ரதம்‌ போலக்‌ காட்சி தருகிறது. 

இத்திருத்தலத்தில்‌ உள்ள பொற்றாமரைக்‌ குளத்தீல்‌ பால 
கோமளவல்லியாக அவதரித்த திருமகள்‌, பிருகு முனிவரின்‌ மறு 
அவதாரமாகிய ஹேம முனிவரால்‌ வளர்க்கப்பட்டு கோமளவல்லி எனும்‌ 
திருநாமத்துடன்‌ தவமிருந்து இத்தலத்து பெருமாளை மணந்து 
கொண்டார்‌ என்பது தலபுராணம்‌. 

9 ம்‌ நூற்றாண்டில்‌, நாதமுனிகள்‌ எனும்‌ ஆசாரியர்‌, பல திவ்விய 
தேசங்களில்‌ உள்ள பெருமாளை வணங்கிவிட்டு, குடந்தை சார்ங்கபாணி 
சந்நிதியில்‌ ஆராவமுதே! எனத்‌ துவங்கும்‌ பத்து பாசுரங்கள்‌ மட்டும்‌ 
பாடப்பட்டதைக்‌ கேட்டு, கடைசி பாசுரத்தில்‌ குழலில்‌ மலியச்‌ சொன்ன 
ஓராயிரத்துப்‌ பத்தும்‌ என்று ஒரு வரி இருப்பதைக்‌ கண்டு, மற்ற 
பாசுரங்களைத்‌ தேடியலைந்து, ஆழ்வார்‌ திருநகரிக்குச்‌ சென்று 
நம்மாழ்வாரைக்‌ கண்டு எல்லாப்‌ பாசுரங்களையும்‌ அறிந்து, முறைப்‌ 
படுத்தி இசை அமைத்து வெளியிட்டார்‌. எல்லாப்‌ பாசுரங்களையும்‌ மீட்டுத்‌ 
கந்த பெருமாளை ஆராவமுதத்தாழவார்‌ எனப்‌ பெயர்‌ கட்டி மகிழந்தார்‌. 
கோமளவலலித்‌ தாயார்‌ வெளியே உலா வராது படிதாண்டாப்‌ 
பத்தினியாக உள்ளார்‌. 

மூலவருக்கு செய்யப்படும்‌ சகல சிறப்புக்களும்‌ உற்சவருக்கும்‌ 
செய்யப்படுவதால்‌, உபயப்பிரதான திவ்விய சேஷேத்தீரம்‌ என்று பெயர்‌. 
உத்தராயண வாசல்‌, தட்சிணாயன வாசல்‌ என இரு வாசல்கள்‌ வழியே 
வழிபாடுகள்‌ செய்யப்‌ படுகின்றன. 


தீபாவளியன்று திதி 

இந்தத்‌ திருக்கோயிலின்‌ அழகிய இராஜகோபுரத்தை அமைத்த, 
லட்சுமிநாராயணன்‌ என்ற பக்தனுக்காக, பெருமாள்‌ தீபாவளி அமாவாசை 
அன்று சிரார்த்தம்‌ செய்வது இன்றும்‌ நடைபெறுகிறது. பெருமாளிடமிருந்து 
பவித்ரம்‌, தர்ப்பைப்‌ புல்லைப்பெற்று திதி செய்யப்படுகிறது. சிரார்த்த 


அணை... அனார்‌. 


சமையலுடன்‌ பெருமானுக்கு நீவேதனம்‌ நடைபெறுகிறது. அன்று 
ஆலயத்தில்‌ வழிபாடு கிடையாது. மதியம்‌ திருக்கோயில்‌ சுத்தம்‌ செய்யப்‌ 
பட்டபிறகே ஆராதனைகள்‌ நடைபெறும்‌. 
100 கால்‌ மண்டபமும்‌, வசந்தமண்டபமும்‌ கொண்ட 
கோயில்‌ பல கல்வெட்டுக்கள்‌ கண்டறியப்பட்டூள்ளன. 
மகாமகம்‌ 
மகாமகம்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்படுகிறது. உள்‌ பிராகாரத்தீல்‌ 
இராமர்‌ ஸ்ரீனிவாசப்‌ பெருமாள்‌, ஆண்டாள்‌, கோபாலகிருஷ்ணன்‌, 
கருடன்‌, பன்னிரு ஆழ்வார்கள்‌ சந்நிதியும்‌, கிருக்குளத்திற்கு வடக்கே 
ஹேம முனிவர்‌ சந்நீதீயும்‌ உள்ளது. 
திருவிழாக்கள்‌ : சித்திரைமாதம்‌ அட்சயதிருதியை அன்று 12 
கருடசேவை சித்தீரை நட்சத்தீரத்தன்று தீருத்தேர்‌. 
வைகாசியில்‌ வசந்தோற்சவம்‌. ஆவணியில்‌ 
உறியடி உற்சவம்‌. புரட்டாசியில்‌ நவராத்திரி, 
தீபாவளியன்று மூலவர்‌ புனுகுகாப்பு, கார்த்திகை 
தீபம்‌, 
மார்கழியில்‌ இராப்பத்து, பகல்பத்து வைகுண்ட 
ஏகாதசி, தைப்பொங்கல்‌ அன்று தீருத்தேர்‌. 
மாசியில்‌ தெப்ப உற்சவம்‌ - பங்குனியில்‌ 
தாயார்‌ வெள்ளி ரதத்தில்‌ புறப்பாடு. 
ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : கும்பகோணம்‌ - 612 201 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 0435-2430349 
மின்னஞ்சல்‌ உ srisarangapanitemple@sancharnet.in 


இணையதளம்‌ 2 www.srisarangapanitemple.org 


வை... அனார்‌. 





அருள்மிகு 
ராமசுவாமி திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 





கும்பகோணத்தீல்‌ சார்ங்கபாணி தீருக்கோயிலுக்கும்‌ 
கும்பேசுவரர்‌ தீருக்கோயிலுக்கும்‌ இடையே உள்ள திருக்கோயில்‌. 

இக்கோயிலை 160௦ - 1645 வரை தஞ்சையை ஆட்சி செய்த 
இரகுநாத நாயக்க மன்னர்‌ எடுப்பித்தார்‌. 

வடக்கு நோக்கிய 5 நீலை இராஜ கோபுரத்துடன்‌ கூடியது. 
மூலவர்‌ ராமர்‌, சீதை, பரதன்‌, லட்சுமணன்‌, சத்ருக்னன்‌ மற்றும்‌ 
அனுமான்‌ எல்லோரும்‌ குடையின்‌ கீழ்‌ பட்டாபிஷேகக்‌ கோலத்தில்‌ 
அற்புதமாக சேவை சாதிக்கின்றனர்‌. சாளக்கீராமத்‌ திருமேனி. 
கம்பீரமான தோற்றம்‌. இடது காலை மடக்கி வலது காலை பூமியில்‌ 
தொங்கவிட்ட கோலம்‌. 


த ணனுத ப 


இராமாயண ஓவியங்கள்‌ 
பிராகாரச்‌ சுவர்களில்‌ ராமாயணக்‌ காவியம்‌ ஓவியங்களாகத்‌ 
திகழ்கின்றன. மகா மண்டபத்தின்‌ 62 தூண்களிலும்‌ அரிய சிற்ப 


வேலைப்பாடுகள்‌ உள்ளன. 


திருவிழாக்கள்‌ : பங்குனிமாதம்‌ ராமநவமி உற்சவம்‌ 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : கும்பகோணம்‌ - 612 001. 

வழியாட்ட நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 5கால பூஜை நடைபெறுகிறது. 


இந்து சமய நிறுவனங்கள்‌ 


இந்து சமய அறநீிலையத்துறைக்‌ 

கட்டுப்பாட்டில்‌ 38575 இந்து சமய மற்றும்‌ சமண சமய 
நிறுவனங்கள்‌ கீழ்க்கண்டவாறு உள்ளன. 
1. தீருக்கோயில்கள்‌ 36534 
2. திருமடங்கள்‌ 
3. தீருமடங்களோடூ இணைந்த 

திருக்கோயில்கள்‌ 
4. குறிப்பிட்ட அறக்கட்டளைகள்‌ 
5. அறக்கட்டளைகள்‌ 


6. சமண தீருக்கோயில்கள்‌ 








அருள்மிகு 
நாகேசுவாசுவாமி திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 


“மன்மலிந்த மணிவரைத்‌ திண்தோளர்‌ போலும்‌ 
மலையரையன்‌ மடப்பாவை மணாளர்‌ போலும்‌ 
கொன்மலிந்த மூவிலைவேற்‌ குழகர்போலும்‌ 
குடந்தைக்‌ கீழ்க்‌ கோட்டத்‌ தெங்‌ கூத்த னாரே ” 

- அப்பர்‌ 





கும்பகோணம்‌ நகரின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ அமைந்த திருக்கோயில்‌ 
குடந்தைக்‌ கீழ்க்கோட்டம்‌: என்று குறிப்பிடப்படுவது. 

அமுத கும்பத்தின்‌ வில்வம்‌ சிவலிங்கத்‌ திருமேனியான தலம்‌ 
இது - சூரியன்‌ வழிபட்ட தலம்‌. சித்தீரை 11ம்‌ நாள்‌ முதல்‌ 3நோட்கள்‌ 
கருவறைக்குள்‌ சூரியனின்‌ ஒளிக்கதிர்கள்‌ புகுந்து வழிபடூதல்‌ 
காணலாம்‌ 

பூமியின்‌ பாரத்தை தாங்க மாட்டாது வருந்திய ஆதிசேஷன்‌ 
கயிலை சென்று தன்குறையை கூறி, இத்தலத்தீல்‌ நாகதீர்த்தத்தை 
உருவாக்கி வழிபட்டு வரம்‌ பெற்றதால்‌ “நாகேசம்‌' என்று பெயர்‌. சிவராத்திரி 
நாளன்று ஆதீசேஷன்‌ வலம்‌ வரும்‌ நான்கு தலங்களில்‌ முதலாவது 
ஆகும்‌. மற்றவை, தீருநாகேசுவரம்‌, திருப்பாம்புரம்‌, கீருநாகூர்‌ ஆகியவை. 


சை அவித்த 0A 





பகவர்‌, வேதாரணியத்தீலிருந்து தனது தாயாரின்‌ அஸ்தீயை 
காசிக்கு எடுத்துச்‌ செல்லும்‌ வழியில்‌, இத்திருத்தலத்தின்‌ சிறப்பை 
அறிந்து, காசிக்குச்‌ செல்லாமல்‌, காவிரியாற்றிலேயே அஸ்தீயைக்‌ 
கரைத்துவிட்டூ வழிபட்டார்‌. இங்குள்ள காவிரித்துறை பகவத்‌ படித்துறை 
எனப்படுகிறது. 

இத்திருக்கோயிலினுள்ளே “பேரம்பலம்‌” என்று அழைக்கப்படும்‌ 
நடராஜ மண்டபம்‌, தேர்வடிவில்‌ அமைந்தது ; இரண்டு குதிரைகளும்‌, 
யானைகளும்‌ பூட்டிய நீலையில்‌, சக்கரங்களில்‌ துவாதச ஆதீத்தர்கள்‌ 
உருவமும்‌ பொறிக்கப்பட்டு அழகோடூ விளங்குகீறது. ஆடல்வல்லான்‌ 
அருகில்‌ திருமால்‌ வேணுகானம்‌ செய்யும்‌ சந்நீதி உள்ளது. எதீரில்‌ 
உள்ள மண்டபத்தில்‌ ஊர்த்துவதாண்டவமும்‌, எதிரே காளியம்மனும்‌ 
எழுந்தருளியுள்ளனர்‌. 

மூலவர்‌ தானே முளைத்தெழுந்த தீருமேனியாக நாகேசுவரர்‌ 
எழுந்தருளியுள்ளார்‌. கருவறை வாயிலில்‌ தண்டூன்றிய விநாயகர்‌ 
உள்ளார்‌. தேவ கோஷ்டங்களில்‌ அர்த்தநாரீசுவரர்‌ சிலை சிறப்பானது; 
சிங்கமுகக்‌ கீணறு உள்ளது 

வெளிச்சுற்றில்‌ பிரளயகால ருத்ரர்‌, சப்தமாதர்‌, சப்தலிங்கங்கள்‌, 
சுப்பிரமணியர்‌ ஆகியவற்றோடு, வில்வமரத்தடியில்‌ பகவத்ரிஷி 
உள்ளார்‌. விஷ்ணுதுர்க்கை சந்நீதீ சிறப்பானது ஆகும்‌. 


அணை... அனார்‌. 


அம்பிகைபெரியநாயகிஎன்றதீருநாமத்துடன்‌ எழுந்தருளியுள்ளாள்‌. 

வெளிச்சுற்றில்‌ ராகு - கேதுவுடன்‌ அமர்ந்த கோலத்தீல்‌ 
நாகக்கன்னி சந்நீதி உள்ளது. ராகு கேது தோஷ பரிகாரத்தலங்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று. 

திருநாவுக்கரசர்‌ பதீகம்‌ பெற்றது. இத்திருக்கோயிலில்‌ 42 
கல்வெட்டுக்கள்‌ கண்டறிப்பட்டூுள்ளன. 


திருவிழாக்கள்‌ : பங்குனியில்‌ பிரம்மோற்சவம்‌, மார்கழியில்‌ 
ஆருத்ரா தரிசனம்‌, மகாசிஹாத்தீரி ஆகிய முக்கிய 
திருவிழாக்கள்‌ 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டூ வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : கும்பகோணம்‌ - 612 302 

வழிபாட்டூ நேரம்‌ : காலை 6.30 மணிமுதல்பகல்‌ 12மணிவரை 
மாலை 4மணிமுதல்‌ கரவு 8மணிவரை 
நாள்தோறும்‌ 5 காலபூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2430386 


மின்னஞ்சல்‌ உ kudanthainageswarartemple@gmail.com 


நவநீத்‌ 


1. கச்சபநிதி, 2. கற்பநிதி, 3. சங்கநிதி, 4. பதுமநிதி, 


5. நந்தநிதி, 6. நீலநிதி, 7. மகரநிதி, 8. மகாபதுமநீகி, 
9. முகுந்தநீதீ 








அருள்மிகு 
சோமேசுவரா்‌ திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 


“ மூப்பூர்‌ நலிய நெதீயார்‌ விதியாய்‌ முன்னே யனல்வாளி 
கோப்பார்‌ பார்த்தனிலை கண்டருளும்‌ குழகர்‌ குடமூக்கில்‌ 
தீர்ப்பார்‌ உடலில்‌ அடுநோய்‌ அவலம்‌ வினைகள்‌ நலியாமைக்‌ 
காப்பார்‌ காலன்‌அடையா வண்ணம்காரோ ணத்தாரே்‌ 

- சம்பந்தர்‌ 





கும்பகோணத்தில்‌ பொற்றாமரைக்‌ குளத்தின்‌ கீழ்க்கரையில்‌ 
உள்ளது. 'சோமேசர்‌' என்று மக்கள்‌ அழைப்பர்‌. இலக்கியத்தில்‌ குடந்தைக்‌ 
காரோணம்‌: என்பர்‌. 

சந்தீரன்‌ வழிபட்டதால்‌ சோமேசுவரர்‌ என்றும்‌, நவநதீக்‌ 
கன்னியர்‌, மகாமகம்‌ நீராடுவதற்கு ஆரவாரத்தோடூ வரக்கண்டூ அம்பிகை 
இறைவனை ஆரோகணம்‌ செய்து கொண்டதால்‌ காயாரோகணர்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகின்றார்‌. 

அமுதக்‌ கலசத்தின்‌ 'உறி' சிவலிங்கமாக மாறியதால்‌ சிக்கேசர்‌ 
எனப்பெயர்‌ கொண்டார்‌. கோடி பஞ்சாட்சரத்‌ திருக்கோயில்களில்‌ இதுவும்‌ 
ஒன்று ஒருகோடி முறை ஓம்‌ நமசிவாய என்று எழுதப்பட்ட போற்றிகளால்‌ 
பூசிப்பது ஆகும்‌. 


சு க 0A 


திருக்கோயில்‌ எதிரில்‌ உள்ளது சந்திர தீர்த்தம்‌. குருபகவான்‌ 
மற்றும்‌ சந்திரன்‌ வழிபட்டதலம்‌. 

ஐந்து நிலை இராஜகோபுரத்துடன்‌ கூடிய திருக்கோயில்‌, மூலவர்‌ 
சோமேசுவரர்‌. அம்மன்‌ தேனார்மொழியாள்‌ திருஞானசம்பந்தர்‌ பதிகம்‌ 
கொண்டது. அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ அருளியது. 


தீருவிழாக்கள்‌ : ஆருத்ராதரிசனம்‌ 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : கும்பகோணம்‌ - 612 001. 

வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 5கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435 - 2430349 


தீருப்பணி 

ஆலயம்‌ இல்லாத ஊரில்தான்‌ புதிய ஆலயங்களில்‌ எழுப்ப 
வேண்டும்‌. புதியதாக ஆலயம்‌ கட்டுவதை விட பழைய 
ஆலயங்களை புதுப்பிப்பது பெரிய புண்ணியமாகும்‌. 

ஆலயத்திருப்பணிக்கு ஒருவன்‌ எட்டு செங்கற்கற்கள்‌ 
கொடூுத்தானாயின்‌ அவன்‌ பிறப்பெடுத்ததன்‌ பயனைப்‌ பெற்றவன்‌ 
ஆவான்‌. தூர்ந்துபோன ஆலயங்களை ஒட்டியுள்ள தீர்த்தக்‌ கட்டம்‌, 
குளம்‌ ஆகியவற்றை தூர்வாரிக்‌ கரைகளை செம்மைப்படுத்தி 


அதற்கு நன்னீர்‌ வரும்‌ வழியை துலக்கிச்‌ செய்யும்‌ திருப்பணி 


மிகச்சிறந்த புண்ணியத்தை நல்கும்‌. தீர்த்தக்கட்டம்‌, திருக்குளம்‌ 
அசுத்தம்‌ செய்யவொட்டாமல்‌ பாதுகாத்தல்‌ புண்ணியமாகும்‌. 





அருள்மிகு 
காசிவிசுவநாதர்‌ திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 





கும்பகோணம்‌ மகாமகக்‌ குளத்தீற்கு வடகரையில்‌ மேற்கு நோக்கீ 
உள்ளது. 
ஒன்பது நதிக்கன்னியர்‌ மகாமகக்‌ குளத்தில்‌ நீராடி விசுவநாதரை 
வழிபட்டுத்‌ தூய்மை அடைந்த தலம்‌. ஒன்பது நதிக்கன்னியர்கள்‌ தெற்கு 
நோக்கிய தனி சந்நிதியில்‌ உள்ளனர்‌. 
இராமபிரான்‌, இராவணனை அழித்திட வேண்டி விசுவநாதரை 
வழிபட்டு, ருத்ராம்சம்‌ ஆரோகணிக்கப்‌ பெற்றதால்‌ 'காயாரோகணம்‌: 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 72 அடி உயர இராஜகோபுரமும்‌, இரண்டு 
பிரகாரங்களும்‌ கொண்டது. மூலவர்‌ - காசி விசுவநாதர்‌, அம்மன்‌ - 
விசாலாட்சி 
திருவிழாக்கள்‌ : மாசிமகத்தினையொட்டி திருவிழா 
ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : கும்பகோணம்‌ - 612 001. 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 0435 - 2400658 
மின்னஞ்சல்‌ உ amkasivishwanathar@gmail.com 


தை க வ 





அருள்மிகு 
ஆஆதிகம்பட்ட விசுவநாதர்‌ சுவாமி திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 





கும்பகோணம்‌ - தஞ்சாவூர்‌ நெடுஞ்சாலையில்‌, மெளனசாமி 
மடத்திற்கு அருகில்‌ காவிரி நதியின்‌ வடக்கில்‌ இத்திருக்கோயில்‌ அமைந்து 
உள்ளது. 

துமகேது முனிவர்‌ காசி முதல்‌ பல்வேறு தலங்களில்‌ வழிபட்டு 
கும்பகோணத்கீற்கு வரும்போது அருள்மிகு மங்களநாயகி மற்றும்‌ ஆதி 
கும்பேஸ்வரரை வணங்கியதை அடுத்து தென்மேற்கு திசையை நோக்கி 
நடந்த போது மணங்கமமும்‌ வனத்தில்‌ சிவபெருமான்‌ காட்சியளித்தார்‌. 
முனிவர்‌ வேண்டிக்‌ கொண்டதற்கிணங்க சிவபெருமான்‌ விசுவநாதர்‌ 
எனவும்‌, அன்னை பார்வதி ஆனந்தவல்லி என்ற திருநாமம்‌ கொண்டு 
அருள்பாலிக்கின்றனர்‌. தலவிருட்சம்‌ வில்வம்‌. 

பிற்கால சோழர்களின்‌ தலைநகராகிய பழையாறை மாநகரின்‌ 
நாணயச்‌ சாலையாக கும்பட்டம்‌ அமைந்திருந்ததால்‌ விசுவநாதருக்கு 
ஆதிகம்பட்ட விசுவநாதர்‌ எனப்‌ பெயர்‌ வழங்கலாயிற்று. 

இத்திருக்கோயிலில்‌ விநாயகர்‌, தட்சிணாமூர்த்தி, பைரவர்‌, 
சனீசுவரர்‌, கரியன்‌ ஆகியோர்‌ வரிசையாக அருள்பாலிக்கின்றனர்‌. 


த இரத்த வு 


திருவிழாக்கள்‌ : பங்குனி உத்திரப்பெருவிழா, திருவாதிரை, 
ஆருத்ரா தரிசனம்‌, 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : கும்பகோணம்‌ - 612 001. 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 9 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 6 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 3கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435 -2430349 


கோயில்களில்‌ கடையிழக்க வேண்டிய சில 
விதிமுறைகள்‌ 


திருநீறு பூசாமல்‌ ஆலயத்திற்குள்‌ செல்லக்கூடாது. 

. கோவிலில்‌ உள்ள தெய்வங்களுக்கு முன்னால்‌ நாம்‌ நமது பின்புறம்‌ 
காட்டி உட்காரக்கூடாது. 

. தீப ஆராதனை நடக்கும்போது குறுக்கும்‌, நெடுக்குமாக செல்லக்‌ 
கூடாது. 

. சந்நிதிக்கு நேராக நீன்று கொண்டு மற்றவர்கள்‌ தரிசனம்‌ செய்ய 
இடையூறு செய்யக்கூடாது. 

. பிரகாரம்‌ சுற்றி வரும்போது அரசியல்‌ /வீட்டுக்கதைகளை மற்வர்களிடம்‌ 
பேசிக்கொண்டூ செல்லக்கூடாது. 

. ஐந்தெழுத்து மந்திரச்சொல்‌ நமச்சிவாய அல்லது ஓம்‌ நமச்சிவாய 
என்ற தீருமந்தீரத்தை சொல்லிக்கொண்டு இறைவனை நீனைத்துக்‌ 
கொண்டு பிரகாரம்‌ சுற்றிவர வேண்டும்‌. 

.. சர்க்கரைப்‌ பொங்கல்‌ / புளியோதரை / வெண்பொங்கல்‌ போன்ற 
பிரசாதத்தைச்‌ சாப்பிட்டு விட்டு கோவிலில்‌ உள்‌ கலை வேலைப்‌ 
பாடுகள்‌ மிகுந்த தூண்களில்‌ கைகளைத்‌ துடைக்கக்‌ கூடாது. 

. வாழைப்பழம்‌, உணவு வகைகளைச்‌ சாப்பிட்டு விட்டு, வாழைப்பழத்‌ 
தோல்‌, உணவுகளைச்‌ சுற்றிக்‌ கொண்டு வந்த தாள்களை கண்ட 
இடங்களில்‌ போட்டு கோவிலை அசுத்தம்‌ செய்யக்‌ கூடாது. 





அருள்மிகு 
சக்ரபாணி திருக்கோயில்‌ 


கும்பகோணம்‌ 





கும்பகோணம்‌ காவிரியாற்றின்‌ சக்கரபடித்துறை அருகில்‌ 
அமைந்துள்ள தீருக்கோயில்‌. ஜலந்தரன்‌ எனும்‌ அசுரனை 
அடக்குவதற்காக, குடந்தையில்‌ ஒரு தீர்த்தக்கரையில்‌ பிரம்மா ஒரு 
பெரிய யாகத்தைச்‌ செய்து முடித்து நீராடிக்‌ கொண்டிருந்தார்‌. 

அப்போது ஜலத்தீரனை வதைத்த அந்த சுதர்சனச்‌ சக்கரம்‌, 
பிரம்மாவின்‌ கரங்களை அடைந்தது. அவர்‌ அதனை தீர்த்தத்தில்‌ 
பிரதிஷ்டை செய்தார்‌. சக்கரத்தின்‌ ஒளியைக்‌ கண்ட சூரியபகவான்‌ 
பொறாமை கொண்டு தன்னொளியை அதிகரித்தான்‌. அதனால்‌ 
உலகம்‌ தவித்தது. சுதர்சன சக்கரம்‌, சூரியனின்‌ ஒளியை மங்கச்செய்து 
ஆதவனின்‌ ஆணவத்தை அடக்கியது. அக்னி, சரஸ்வதி வழிபட்டதலம்‌. 

குவறையுணர்ந்த சூரியன்‌, சக்கரத்தை வழிபட்டு மீண்டும்‌ தனது 
ஒளியைப்‌ பெற்றான்‌. சகரபாணியாகக்‌ காட்சியளித்த பெருமாளுக்கு 
ஒரு கோயிலும்‌ எழுப்பினான்‌ என்கீறது தலபுராணம்‌. 


சை அ 0A 





ஐந்து நிலை இராஜகோபுரம்‌, அர்த்தமண்டபம்‌, மகா மண்டபத்துடன்‌ 
கூடயதிருக்கோயில்‌. கருவறையில்‌ எட்டுகரங்களோடூசக்ரபாணிப் பெருமாள்‌ 
காட்சி தருகிறார்‌. தாயார்‌ - விஜயவல்லி. 

பிரகாரத்தீல்‌ பஞ்சமுக ஆஞ்சநேயருடன்‌, இராமர்‌, கருடன்‌ 
ஆழ்வார்கள்‌ உள்ளனர்‌. சரபோஜி மன்னரால்‌ திருப்பணி செய்விக்கப்‌ 
பட்ட தலம்‌ - திருமழிசை ஆழ்வார்‌ போற்றிப்பாடிய தலம்‌. 


தீருவிழாக்கள்‌ : மாசிமாத பெருத்திருவிழா 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : கும்பகோணம்‌ - 612 001. 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435 - 2403284 


சை அ வு 





அருள்மிகு 
நாகநாதசுவாமி திருக்கோயில்‌ 


திருநாகேஸ்வரம்‌ 


“ பொன்நேர்‌ தருமே னியனே புரியும்‌ 
மின்நேர்‌ சடையாய்‌ விரைகா விரியின்‌ 
நன்னீர்‌ வயல்நா கேச்சுர நகரின்‌ 
மன்னே யெனவல்‌ வினைமாயந்‌ தறுமே' 

- சம்பந்தர்‌ 


கும்பகோணத்திற்கு கிழக்கே 5 கி.மீ 
தொலைவில்‌ காவிரியாற்றின்‌ தென்‌ 
பகுதியில்‌அமைந்துள்ளது. செண்பகவனம்‌, 
கிரிகுஜவனம்‌ என்றும்‌ பெயர்‌. ஆதிசேஷன்‌, 
நகுஷன்‌, தட்சகன்‌, கார்க்கோடகன்‌ 





முதலான நாகராசர்களால்‌ பூசிக்கப்பட்டதால்‌, தீருநாகேசுவரம்‌ எனும்‌ 
பெயர்‌ பெற்றது. ஆதிசேஷன்‌ சிவராத்தீரி அன்று வலம்வரும்‌ தலங்களில்‌ 
இரண்டாவது தலம்‌. 

சிவபெருமானை மட்டுமே வணங்குவேன்‌ என விரதம்‌ கொண்ட 
பிருங்கி முனிவரைக்‌ கண்டூ வெகுண்ட உமையன்னை, பாகம்பிரியாளாக 
வேண்டுமென்று செண்பகவனத்தில்‌ தவமிருந்து, வரம்பெற்ற தலம்‌. 
ஈசன்‌ உமையம்மைக்கு உடலில்‌ பாதியைத்‌ தந்தருளிய தலம்‌. 
ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, மூன்று பிராகாரங்களும்‌ கொண்ட 
பெரியகோயில்‌. திருக்கோயில்‌ வளாகத்திலேயே கூரிய தீர்த்தம்‌ 


உள்ளது. தலமரம்‌ - செண்பகம்‌. மூவர்‌ பாடிய தலம்‌. 


தை க 0A 


மூலவர்‌ நாகநாதர்‌ சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கீறார்‌. சுவாமி 
சந்நீதி அருகில்‌ உள்ள அம்மன்‌ பிறையணி வாணுதலாள்‌ எனும்‌ தீருநாமங்‌ 
கொண்டவள்‌. கனிச்சந்நிதியில்‌, கூரியபுஷ்கரணி எதீரே அருள்பாலிப்பவள்‌ 
கிரிகுஜாம்பிகை. திருமகளும்‌ கலைமகளும்‌ இருபுறம்‌ வீற்றிருக்கும்‌ 
கோலம்‌; தலவிநாயகர்‌ செண்பகவிநாயகர்‌. 
ராகு ஸ்தலம்‌ 
ராகு பகவானுக்கு தனி சந்நீதீ கொண்ட பெருமைபடைத்த திருக்‌ 
கோயில்‌ இது. இருபுறமும்‌ நாககன்னியர்‌ அமர்ந்தீருக்க ஐந்துதலை நாகம்‌ 
குடைபிடிக்க அமர்ந்த கோலத்தில்‌ அருள்‌ பாலிக்கிறார்‌ ராகு பகவான்‌. 
தோஷபரிகாரத்தலமாகவிளங்கும்‌ இச்சந்நிதியில்‌, ராகுகாலத்தில்நடைபெறும்‌ 
அபிஷேகம்‌, ஆராதனையில்‌, பல நூற்றுக்‌ கணக்கில்‌ மக்கள்‌ கூடுவர்‌. 
அபிஷேகம்‌ செய்யும்பால்நீலநீறமாகக் காட்சி தருவதும்‌ தோஷ நிவர்த்தியாக 
மக்கள்‌ கருதுகிறார்கள்‌. 
திருவிழாக்கள்‌ : வைகாசி விசாகப்‌ பெருவிழா, பங்குனி தெப்பத்‌ 
திருவிழா, இராகுப்பெயர்ச்சி விழா ஒன்றரை 
ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது 
கருணை ஒல்லம்‌: கருணை இல்லம்‌ நடைபெற்று வருகிறது. 
தங்கும்வி௫தி  : தங்கும்‌ விடுதி முதல்‌ தளத்தில்‌ 10 அறைகளுடன்‌ 
கீழ்தளம்‌ பொது அறையாகவும்‌ உள்ளது. 
ரயில்நிலையம்‌ : திருநாகேஸ்வரம்‌ 
அஞ்சலகம்‌ : திருநாகேஸ்வரம்‌ - 612 204 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 0435-246354 
மின்னஞ்சல்‌ : sriraaghutemple@gmail.com 
இணையதளம்‌ : www.thirunageswaramraghu.org 


ணை... அனார்‌. 





அருள்மிகு 
வெங்கடாசலயதி திருக்கோயில்‌ 
ஒப்பிலியப்பன்கோயில்‌ 


* என்னப்ப னெனக்கா யிகுளாய்‌ என்னைப்‌ பெற்றவளாய்ப்‌ 
பொன்னப்பன்‌ மணியப்பன்‌ முத்தப்பனென்‌ னப்பனுமாய்‌ 
மின்னப்பொன்‌ மதீல்சூழ்திரு விண்ணகரச்‌ சேர்ந்தவப்பன்‌ 
துன்னொப்பார்‌ ரில்லப்பன்‌ தந்தனன்‌ தன தான்நீழலே! 

- நம்மாழ்வார்‌ 





கும்பகோணத்திலிருந்து கிழக்கே 7 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
திருவிண்ணகர்‌ மார்க்கண்டேய ச்ஷேத்தீரம்‌, செண்பகவனம்‌, ஆகாச 
நகரம்‌ என்றும்‌ பெயர்‌. தென்திருப்பதியாக விளங்கும்‌ திருக்கோயில்‌. 

நம்மாழ்வாருக்கு ஐந்து திருக்கோலங்களில்‌ பெருமாள்‌ 
பொன்னப்பன்‌, மணியப்பன்‌, முத்தப்பன்‌, என்னப்பன்‌, தீிருவிண்ணகரப்பன்‌ 
என்று பல திருநாமங்களுடன்‌ காட்சிதந்தார்‌ என்பது வரலாறு. 
மார்க்கண்டேய முனிவர்‌ இத்தலத்தில்‌ தவம்புரிந்து பூமி தேவியையே 
தவபுதல்வியாகப்‌ பெற்று, எம்பெருமானே தனது மருமகனாக 
வரவேண்டுமென விரும்பினார்‌. 


தை க த வு 


எம்பெருமான்‌ முதியவர்‌ வேடமணிந்து முனிவரிடம்‌ வந்து பெண்‌ 
கேட்க, “நீரோ முதியவர்‌! என்‌ மகளோ சின்னஞ்‌ சிறியவள்‌ சமைக்கத்‌ 
தெரியாது! மறந்து உணவில்‌ உப்பு சேர்க்க மறந்துவிட்டால்‌ உமது 
சாபத்திலிருந்து தப்ப முடியாதே!” என்று மார்க்கண்டேயர்‌ கூறினார்‌. 
உப்பில்லாத உணவு 

அதற்கு எம்பெருமான்‌ “உமது மகள்‌ சமைக்கும்‌ உப்பில்லாப்‌ 
பண்டத்தையேநான்‌ உகந்து ஏற்பேன்‌! அவளைமணக்காது இவ்விடமிருந்து 
அகலேன்‌! என்று க்ஷிட, வந்திருப்பது முகிபவர்வேடமணிந்து எபபெருமானே 
என அறிந்து வணங்கி, மகளை மணமுடித்தார்‌ என்பது தலபுராணம்‌. 
இதனை உறுதிப்படுத்தீட இத்தலத்தில்‌ உப்பில்லாத உணவேபெருமாளுக்கு 
நீவேதனம்‌ செய்யப்படுகிறது. 

வடவேங்கடம்‌ செல்ல இயலாதவர்கள்‌, ஒப்பிலியப்பனை சேவித்து 
பிரார்த்தனையை நீறைவு செய்யலாம்‌. பெரிய தீருக்கோயில்‌ கருவறையில்‌ 
மூலவர்‌ வெங்கடாசலபதி கீழக்கு நோக்கி நீன்ற கோலத்தில்‌ எழுந்தருளி 
உள்ளார்‌. வசுந்தரை எனும்‌ நீலமகள்‌ வலதுபுறம்‌ மண்டியிட்டு அமர்ந்திட, 
இடதுபுறம்‌ தெற்கு நோக்கியபடி மார்க்கண்டேய முனிவர்‌ வழிபடும்‌ கோலம்‌. 

தலவிமானம்‌ - சுத்தாந்த விமானம்‌, தீர்த்தம்‌ - ஆர்த்தீபுஷ்கரணி 
இந்தக்‌ குளத்தில்‌ பகல்‌ - இரவு எந்த வேளையிலும்‌ நீராடலாம்‌. கருடன்‌, 
காவிரி, தர்மதேவதை, மார்க்கண்டேய முனிவர்‌ ஆகியோருக்கு 
காட்சிதந்த தலம்‌. உள்பிரகாரத்தில்‌ ஆழ்வார்கள்‌, ஸ்ரீ தேசிகன்‌, இராமர்‌, 
பாஷ்யகாரர்‌ மற்றும்‌ என்னப்பன்‌, மணியப்பன்‌ சந்நீதீகள்‌ உள்ளன. 

சோழநாட்டு திவ்விய தேசங்களில்‌ 16-வது தலம்‌. திருமங்கையாழ்வார்‌, 
நம்மாழ்வார்‌, பொய்கையாழ்வார்‌ மற்றும்‌ பேயாழ்வார்‌ ஆகியோர்‌ 


மங்களாசாசனம்‌ செய்து அருளிய தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : வைகாசிவசந்த உற்சவம்‌, புரட்டாசி பிரமோற்சவம்‌ 
(கோரதம்‌) பங்குனி பிரமோற்சவம்‌ தேறி 
ஐப்பசிதிருக்கல்யாண உற்சவம்‌, தை- தெப்பம்‌. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது 

ரயில்நிலையம்‌ : திருநாகேஸ்வரம்‌ 

அஞ்சலகம்‌ : திருநாகேஸ்வரம்‌ - 612 204 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 1 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435- 2463385, 2463685 


குடவரைக்கோயிலில்‌ பெரிய ரங்கநாதர்‌ 


புதுக்கோட்டைக்கு தெற்கே 21கி.மீ தொலைவில்‌ 
உள்ள திருமெய்யம்‌ குடவரைக்‌ கோயிலில்‌ திருவரங்கத்து 
ரங்கநாதரைவிட பெரிய திருமேனியை சேவிக்கலாம்‌. 

மலையோடு, பாறையில்‌ வடிக்கப்பட்ட 
அனந்தசயன மூர்த்தி, ஐந்து தலை அரவத்தின்‌ மீது 
சயனித்துள்ளார்‌. பின்புறம்‌ கருடன்‌, சித்திரகுப்தன்‌, 
மார்க்கண்டேயன்‌ பிரம்மா, ரிஷிகள்‌, கின்னரர்கள்‌ 
உருவங்களும்‌, வலது கோடியில்‌ மது கைபடர்‌ என்ற இரு 
அசுரர்களும்‌, திருவடியில்‌ நீலமகளும்‌, மார்பில்‌ திருமகளும்‌, 
அவரது இடம்‌ கரம்‌ அணைக்க, வலது கரம்‌ ஆதிசேஷனைத்‌ 
குட்டிக்‌ கொடுக்கும்‌ பாவனையில்‌ காணலாம்‌. 











ஒப்பில்லா வாழ்வளிக்கும்‌ 


ஒப்பிலியப்பன்‌ 


அருள்மிகு 
சாரபரமேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


திருச்சேறை 


“பிறப்பு மூப்புப்‌ பெரும்பசி வான்பிணி 
இறப்பு நீங்கி இங்கு இன்பம்வந்‌ தெய்திடூும்‌ 
சிறப்பர்சேறையுள்‌ செந்நெறி யான்சுழல்‌ 
மறப்ப தின்றி மனத்தினுள்‌ வைக்கவே” 
- திருநாவுக்கரசர்‌ 





கும்பகோணம்‌ - தீருவாரூர்‌ சாலையில்‌ 15 கி.மீ தொலைவிலும்‌, 
நாச்சியார்கோயிலில்‌ இருந்து 5 கி.மீ தொலைவிலும்‌, முடிகொண்டான்‌ 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள திருக்கோயில்‌ - சம்பந்தர்‌, நாவுக்கரசர்‌ 
பதிகம்‌ கொண்டது. 

சாரநாதப்‌ பெருமாள்‌ தீருக்கோயிலின்‌ சாரபுஷ்கரணியின்‌ 
கிழக்கு கரையில்‌ அமைந்துள்ளது. மூலவர்‌ சாரபரமேசுவரர்‌, செந்நெறியப்பர்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுூகிறார்‌. அன்னை ஞானவல்லியம்மை. 

மார்க்கண்டேயர்‌ உருவாக்கிய மார்க்கண்டேய தீர்த்தம்‌. 
குலமரம்‌ - மாவிலங்கை. 

மூன்று துர்க்கை சந்நீதீகளும்‌, கஜலட்சுமிக்கு நேராக நீலை 
கொண்டுள்ள பைரவர்‌ சந்நீதீயும்‌ சற்று வித்தீயாசமானவை.. 


தை க கவு 


கடன்‌ தீர்க்கும்‌ கோயில்‌ 

வெளிச்சுற்றில்‌ நீலைக்கொண்டூ அருள்பாலிக்கும்‌ ரிணவிமோசன 
ஈசுவரர்‌. தீராக்கடன்களைத்‌ தீர்த்து வைக்கும்‌ கண்கண்டதெய்வமாகத்‌ 
திகழ்கிறார்‌. தீங்கட்கிழமைகளில்‌, காலையிலிருந்து உச்சிப்பொழுது 
வரை இந்த சந்நீதீயில்‌ வழிபட பல நூற்றுக்கணக்கீல்‌ மக்கள்‌ 
கூடுகிறார்கள. சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. 


திருவிழாக்கள்‌ : மார்கழி ஆருத்ரா தரிசனம்‌, நவராத்திரி, 
திருக்கார்த்திகை திருவிழா 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூள்ள அன்னதானத்‌ 
திட்டத்தின்‌ கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ 
அன்னதானம்‌ வழங்கப்பட்டு வருகிறது 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ 3: திருச்சேறை - 612 605 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4.30 மணி முதல்‌ கரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி :. 0435 - 2468001 

மின்னஞ்சல்‌ : thirucheraisaranathaperumal@gmall.com 


அருகில்‌ உள்ள : அருள்மிகு சாரநாதப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌, 
திருக்கோயில்‌ திருச்சேறை. 


தஞ்சாவூர்‌ மாவட்டத்திலுள்ள திவ்ய தேசங்கள்‌ 


1.தஞ்சை மாமணிக்கோயில்‌, 2.தஞ்சை மணிக்குன்றம்‌, 
3.தஞ்சை யாளிநகர்‌, 4.தீருக்கண்டியூர்‌, 5.கோவிலடி, 
6.ஆதனூர்‌, 7.புள்ளபூதங்குடி, 8.திருக்கூடலூர்‌, 
9.கபிஸ்தலம்‌, 10.குடந்தை - சார்ங்கபாணி, 
11.திருவெள்ளியங்குடி, 12.ஒப்பிலியப்பன்கோயில்‌, 
13.திருச்சேறை, 14.நாச்சியார்கோயில்‌, 15.நாதன்கோயில்‌ 











க்கத்‌ துர்‌ 


ணாள... - அனாள்‌. 


அருள்மிகு 
சாரநாதப்பெருமாள்‌ திருக்கோயில்‌ 


திருச்சேறை 


“சென்று சென்று செல்வஞ்‌ செருக்குவார்‌ வாயிறொறு 
நீன்று நீன்று தூங்குமட நெஞ்சமே - இன்றமிழைக்‌ 
கூறைக்குஞ்‌ சோற்றுக்குங்‌ கூறாதே பேறாகச்‌ 
சேறைக்கு நாயகன்‌ பேர்‌ செப்பு” 

- நூற்ஹட்டூ திருப்பதியந்தாதீ 





கும்பகோணம்‌ - திருவாரூர்‌ சாலையில்‌ தென்கிழக்காய்‌ 15 கி.மீ 
சாரச்ஷேத்தீரம்‌, வளநகர்‌, சேறை என்று அழைக்கப்படும்‌ இத்திருத்தலம்‌, 
வடக்கில்‌ முடிகொண்டான்‌ ஆறும்‌, தெற்கில்‌ குடமுருட்டி ஆறுக்குமிடையில்‌ 
அமைந்துள்ளது. 

இவ்வூர்‌ ஆற்றுள்‌ - ஆறை என மருவி வழங்குவது போல சேற்றூர்‌ 
எனும்‌ பெயர்‌ சேறை என வழங்கியதாகக்‌ கூறுவர்‌. தீருமங்கையாழ்வார்‌ 
திருச்சேறை என்றே குறிப்பிடுவர்‌ 

பிரளய காலத்தில்‌, இந்தத்‌ திருத்தலத்தில்‌ உள்ள மண்ணையும்‌ 
அமுதத்தையும்‌ சேர்த்துத்தான்‌ “அமுத கலசத்தை செய்தார்கள்‌ என்பது 
தலபுராணம்‌. 


தை க கவு 


ஐந்து தேவியரோடு 

கங்கையைக்‌ காட்டிலும்‌ பெருமை பெறவேண்டும்‌ என்றுகோரி, 
இத்தலத்தில்‌ உள்ள சாரபுஷ்கரணியின்‌ கரையில்‌ இருந்து அரசமரத்‌ 
குடியில்‌ தவமிருந்தாள்‌ காவிரி. அவளது தவத்தினால்‌ மகிழ்ந்த எம்பெருமான்‌, 
ஐந்து தேவியர்‌ புடைகழ கருடவாகனத்தில்‌ காட்சிதந்தார்‌. காவிரி தனக்குக்‌ 
காட்சிதந்த கோலத்திலேயே, இத்தீருத்தலத்தீல்‌ என்றென்றும்‌ காட்சி 
குரவேண்டூம்‌ என்றும்‌, கங்கையைக்‌ காட்டிலும்‌ மேன்மையைத்‌ தனக்கு 
அளிக்க வேண்டுமெனக்‌ கோரியதும்‌, எம்பெருமான்‌ அதனை 
அருளினார்‌. 

108 திவ்விய தேசங்களில்‌ இங்கு மட்டுமே, பெருமாள்‌ ஐந்து 
தேவியரோடுகாட்சிதருக்றார்‌. தைமாதம்‌, வியாழன்‌ அன்று பூசம்‌ நட்சத்திரம்‌ 
வரும்போது சாரபுஷ்கரணியில்‌ நீராடிட, மகாமகத்திற்கு ஈடானதாகும்‌. 

ஏழு நிலை இராஜகோபுரமும்‌, மூன்று பிரகாரங்களும்‌ கொண்ட 
பெரிய தீருக்கோயில்‌. சாரநாதப்பெருமாள்‌ நீன்ற கோலத்தீல்‌ சேவை 
சாதிக்கிறார்‌. கிழக்கு நோக்கிய கோலம்‌ வடபுறம்‌ காவிரித்தாயும்‌, 
இடப்புறம்‌ மார்க்கண்டேய முனிவரும்‌ உள்ளனர்‌. 
தாயார்‌ - சாரநாயகி, தனிச்சந்நீதீ 
கொண்டூள்ளாள்‌. விமானம்‌ - சாரவிமானம்‌, 
தீர்த்தம்‌ - சாரபுஷ்கரணி. பிரகாரத்தில்‌ 
ய்நீநீிவாசப்‌ பெருமாள்‌, பன்னிரு 






ஆழ்வார்கள்‌, நம்மாழ்வார்‌, உடையவர்‌, 
கூரத்தாழ்வார்‌, ஆண்டாள்‌, இராமன்‌, 
அனுமன்‌, ருக்மணி சத்யபாமாவுடன்‌ 
வேணுகோபாலன்‌, நரசிங்கமூர்த்தி 
மற்றும்‌ பாலசாரநாதர்‌ ஆகியோர்‌ 
இ. உள்ளனர்‌. 

உற்சவர்‌ - சாரநாதப்பெருமாள்‌, 
திருமகள்‌, நிலமகள்‌, நீளாதேவி 
உள்ளனர்‌. 





திருவிழாக்கள்‌ : தைமாதம்‌ 10 நாட்கள்‌ பிரம்மோற்சவம்‌. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ 3 திருச்சேறை - 612 605 

வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4.30 மணி முதல்‌ ரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435 - 2468001 

மின்னஞ்சல்‌ உ thirucheraisaranathaperumal@gmail.com 

அருகில்‌ உள்ளா : அருள்மிகு சாரபரமேசுவரர்‌ திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ திருச்சேறை. 
அருள்மிகு சீனிவாசபெருமாள்‌ திருக்கோயில்‌, 
நாச்சியார்கோயில்‌. 


அரங்கனுக்கு அரையர்‌ சேவை 


ஏழு தீருச்சுற்றுக்களும்‌ ஏழு உலகங்களை 
உணர்த்துவதாக அமைந்த திருவரங்கம்‌ 108 திவ்விய 
தேசங்களில்‌ முதலாவதாகக்‌ கருதப்படுகிறது. 11 
ஆழ்வார்களால்‌ 247 பாசுரங்களில்‌ மங்களாசாஸனம்‌ 
பொழியப்பட்ட தீருத்தலம்‌ இது. 

நாலாயிரத்‌ தீவ்வியப்‌ பிரபந்தத்தை, ராக 
தாளங்களுடன்‌ பாடும்‌ 'அரையர்‌ சேவை திருவரங்கத்தில்‌ 
நடைபெறும்‌ சிறப்பு சேவை ஆகும்‌. இசையோடூ நடனமாடிக்‌ 
கொண்டே அடியார்கள்‌, சுற்றிச்‌ சுற்றி ஆடுவதும்‌ பாடுவதும்‌ 
கண்களுக்கு விருந்தாகும்‌. 





ட 


ட ரின்‌. 





அருள்மிகு 
சீனிவாசப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
நாச்சியார்கோயில்‌ 


“ மான்கொண்ட தோர்மார்பில்‌ மணியாய்‌ மாவலிமன்‌ 
தான்கொண்டூ தாளால்‌ அளந்த பெருமானை 
தேன்‌கொண்ட சாரல்‌ தீருவேங்க டத்தானை 
நான்சென்று நாடிநறையூரில்‌ கண்டேனே 

- திருமங்கையாழ்வார்‌ 





கும்பகோணத்தீலிருந்து திருவாரூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
தென்கிழக்கே 9 கி.மீ தொலைவில்‌ திருமலைராஜன்‌ ஆற்றின்‌ 
வடகரையில்‌ உள்ள திருக்கோயில்‌. தீருமங்கையாழ்வாரால்‌ 100 
பாடல்கள்‌ மங்களாசாசனம்‌ செய்யப்பட்டது. 108 திவ்ய தேசங்களுள்‌ 
20வது திவ்ய தேசமாகவும்‌, சோழநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 40ல்‌ 14வது 
திருப்பதியாகவும்‌ விளங்குகிறது. 

மேதாவி முனிவர்‌ திருமால்‌ மீது மிகுந்த பக்தி கொண்டவர்‌. 
பெருமாளே தனக்கு மருமகனாக வேண்டுமென விரும்பி, திருமகளை 
கன மகளாகப்‌ பிறக்க வேண்டும்‌ என்று தவமிருந்தார்‌. அவரது தவத்தை 
மெச்சி மகீழ்ந்த மகாலட்சுமி, பங்குனி மாதம்‌ உத்தீர நட்சத்தீரத்தன்று 
அவர்‌ தவமிருந்த மகிழமரத்தடியில்‌ சிறுமியாக அவதரித்தாள்‌. 


சை க டவ 


அவளுக்கு வஞ்சுளவல்லி எனப்‌ பெயரிட்டூ வளர்த்தார்‌ முனிவர்‌. 
வஞ்சுளவல்லிபருவமெய்தீயதும்‌, அவளைத்தீருமாலுக்கே மணமுடித்தார்‌. 
பானுதத்தன்‌ எனும்‌ அரக்கன்‌ தனக்கிருந்த சாபத்தை போக்கிட 
இத்தலத்தில்‌ உள்ள பிரத்யும்ன தீர்த்தத்தில்‌ நீராடி, இறைவனை 
வழிபட்டூ சாபம்‌ நீங்கப்‌ பெற்றான்‌. சாம்ப தீர்த்தத்தில்‌ சப்தரிஷிகள்‌ தவம்‌ 
செய்த பெருமை படைத்த தலம்‌. முக்தி தரும்‌ 12 திருத்தலங்களுள்‌ 
ஒன்று. திருமங்கையாழவாருக்கு பெருமாளே பஞ்ச சம்ஸ்காரம்‌ 
(முத்தீரா தானம்‌) செய்தருளிய திருத்தலம்‌. தாயாருக்கே இத்தலத்தீல்‌ 
முதலிடம்‌. 
ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, ஐந்து பிரகாரங்களும்‌ கொண்ட 
பெரிய திருக்கோயில்‌. மூலவர்‌ சீனிவாசப்பெருமாள்‌, கிழக்கு நோக்கி 
நின்றகோலத்திீல்‌ காட்சியளிக்கிறார்‌. உற்சவர்‌ - சீனிவாசன்‌, தாயார்‌ - 
வஞ்சுளவல்லி தனிசந்நீதி கொண்டிராமல்‌, பெருமாளின்‌ அருகிலேயே 
திருமணக்‌ கோலத்திலே காட்சி தருகிறாள்‌. 
ஒரே கருவறையில்‌ பலராமன்‌, பிரம்யுமனன்‌, அநறித்ருத்தன்‌, 
புருஷோத்தமன்‌, பிரம்மதேவன்‌ என ஐவரோடூ பஞ்ச வியூகங்களாக 
பெருமாள்‌ உள்ளார்‌. உள்‌ பிரகாரத்தில்‌ சந்தானகோபாலன்‌, யோக 
நரசிம்மர்‌, வீர அனுமான்‌, பூவராகர்‌, சக்ரபாணிசுவாமி, இராமர்‌, நம்மாழ்வார்‌, 
ஆகியோரின்‌ சந்நீதிகள்‌ உள்ளன. 
கோயிலுக்கு வெளியே மணிமுத்தா நதி என்ற பெரிய 
திருக்குளம்‌ உள்ளது. இத்திருக்குளத்தில்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ மார்கழி 
மாத பெருந்திருவிழாவின்‌ போது தெப்ப உற்சவம்‌ நடைபெறுகிறது. 
பெருமாள்‌ “திருவீதியுலா” செய்யும்போது தாயார்‌ முன்னே செல்ல 
பெருமாள்‌ பின்‌ தொடருவார்‌. 
கல்கருடன்‌ 
இங்கு தனி சந்நிதி கொண்டூள்ள கல்கருடன்‌ 9 நாகங்களை 
தனது உடலில்‌ மாலையாக அணிந்தீருக்கிறார்‌. பெருமாள்‌, தாயாருக்கு 
அமுது செய்த பிறகு அடுத்து இவருக்கு அமுத செய்விக்கப்படுகிறது. 
வியாழன்‌ மற்றும்‌ சனிக்கிழமைகளில்‌ இவருக்கு உகந்த “அமிர்தகலசம்‌' 
எனும்‌ அமுது நைவேத்யம்‌ செய்விக்கப்படுகிறது. கருடசேவையின்‌ போது 


வை... அனார்‌. 


பெருமாளை தனது தோளில்‌ எழச்‌ செய்து 'வீதிஉலா' வருகிறார்‌. முதலில்‌ 

கருவறையில்‌ இவரை நான்குபேர்‌ எழச்‌ செய்த பின்னர்‌, இவரது கனம்‌ 
கூடுவதால்‌ எண்ணிக்கையும்‌ படிப்படியாக 8, 16, 32, 64 எனக்‌ கூடும்‌. கல்‌ 
கருடனை வழிபடூவதால்‌ திருமணம்‌ கைகூடும்‌, நவக்கிரக தோஷமும்‌, 
காலசர்ப்பதோஷமும்‌ நீங்கும்‌ என்பதும்‌ பக்தர்களின்‌ நம்பிக்கை. தீர்த்தம்‌ - 
மணிமுத்தா நதீ. 


திருவிழாக்கள்‌ :ஆவணி- திருக்கல்யாண திருவிழா, மார்கழி மாத 
பிரம்மோற்சவம்‌ - கல்கருட சேவை, பங்குனி 
மாத உத்தீர தேர்‌ திருவிழா - கல்கருட சேவை. 

அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது 

இரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : நாச்சியார்கோயில்‌ - 612 602 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6.30 மணி முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4.00 மணி முதல்‌ இரவு 9.00 மணி வரை 
நாள்தோறும்‌ 6கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435 - 2467167 

இணையதளம்‌  : kalkarudabhagavan.com 

மின்னஞ்சல்‌ z kalkarudabhagavan2011@gmail.com 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு சாரநாதபெருமாள்‌ திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ திருச்சேறை. 
அருள்மிகு இராமநாதசுவாமி தீருக்கோயில்‌ 
அருள்மிகு மங்கள சனி பகவான்‌ திருத்தலம்‌ 
அருள்மிகு சித்தநாதசுவாமி தீருக்கோயில்‌ 
அருள்மிகு சுவர்ணபுரீஸ்வரர்‌ தீருக்கோயில்‌ 
அருள்மிகு கைலாசநாத சுவாமி தீருக்கோயில்‌ 
அருள்மிகு துர்க்கையம்மன்‌ ஸ்தலம்‌) 


லை னு 








கன்‌ க்கள்‌ 


ணை... சாணார்‌. 


அருள்மிகு 
சுவாணபுர்சுவரார்‌ திருக்கோயில்‌ 


அழகாபுத்தூர்‌ 


“ முத்தூ ரும்புனல்‌ மொய்யரி சிற்கரைப்‌ 
புத்தூ ரன்னடி போற்றியென்‌ பாரெலாம்‌ 
பொய்த்தூ ரும்புல னைந்தொடு புல்கிய 
மைத்தூ ரும்வினை மாற்றவும்‌ வல்லரே: 

- திருநாவுக்கரசர்‌ 





கும்பகோணம்‌ - திருவாரூர்‌ சாலையில்‌ 6 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. அரசலாற்றின்‌ தென்கரையில்‌ அமைந்து, அரிசிற்கரைப்புத்தூர்‌ 
என்று வழங்கப்பட்டது. புகழ்த்துணை நாயனாரின்‌ அவதாரத்‌ தலம்‌; 
செருவிலிப்புத்தூர்‌ என்றும்‌ அழைக்கப்பட்ட தலம்‌; மூவர்‌ பாடிய தலம்‌. 

சிவவேதீயர்‌ குலத்தில்‌ பிறந்தவர்‌ புகழ்த்துணை நாயனார்‌. 
சுவர்ண புரீசுவரருக்கு சிவாகம முறைப்படி தவறாமல்‌ பூஜை 
செய்துவந்தார்‌. நாள்தோறும்‌ அரசலாற்றில்‌ “ஏழுமரத்துறை' என்னும்‌ 
துறையிலிருந்து, ஈசனுக்குத்‌ திருமஞ்சனம்‌ செய்விக்க தண்ணீர்‌ எடுத்து 
வருவது வழக்கம்‌. 


தை கக கவு 


ஒரு சமயம்‌, வழக்கம்போல ஆற்றிற்குச்‌ சென்று குடத்தில்‌ நீரை 
நிரப்பிக்கொண்டூ வருகையில்‌, பசியால்‌ உடல்‌ தளர்ந்து, கைதவறி நீருடன்‌ 
குடத்தை சிவலிங்கத்தின்‌ கிருமுடியிலேயே போட்டு மயக்கமுற்றார்‌. ஐயனே! 
என்ன தவறு செய்தேன்‌!” என்று அவர்‌ அலறி மயக்கமுற்றார்‌. அப்போது 
அவரது கனவில்‌ ஈசன்‌ தோன்றி, நாள்தோறும்‌ உனக்ககாரு எபாற்காசு 
தருவேன்‌! அதனைக்‌ கொண்டு சிவபூஜையைத்‌ எதாடர்ந்து செய்க! என்று 
திருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. கண்விழித்த நாயனார்‌, கருவறையின்‌ 
படியில்‌ ஒரு பொற்காசைக்‌ கண்டார்‌. நாள்தோறும்‌ இப்படிக்காசைப்‌ 
பெற்று, தான்‌ முக்திபெறும்‌ வரை சிவபூஜையைத்‌ தவறாது செய்தார்‌ 
புகழ்த்துணை நாயனார்‌. குடம்பட்ட தழும்பு தீருமுடியின்பின்‌ உள்ளது. 
இன்றும்‌ படிக்காசுநாதர்‌ சந்நிதி முன்‌, இரண்டு காசுகளை 
சமர்ப்பித்து, அவற்றில்‌ ஒருகாசை மட்டும்‌ இல்லத்திற்கு பக்தர்கள்‌ எடுத்துச்‌ 
செல்வது மரபு. ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ கோச்செங்கண்ணன்‌ 
கட்டியதிருக்கோயில்‌. மேற்கு நோக்கியது சுயம்புலிங்கமாக சுவர்ணபுரீசுவரர்‌ 
அருள்பாலிக்கீறார்‌. அன்னை அழகம்மை கோயில்‌ எதீரில்‌ உள்ளது. 
சக்கரமேந்திய முருகன்‌ 
ஆறுமுகப்‌ பெருமாள்‌இத்தலத்தீல்‌, பன்னிரு கரங்களோடு, 
திருமாலின்‌ சங்கு - சக்கரமேந்தியபடி காட்சித்‌ தருகிறார்‌. வள்ளி 
தெய்வானையுடன்‌ கல்யாண சுந்தரனாக அழகன்‌ அழகாபுத்தூரில்‌ 
காட்சிதருவது சிறப்பு அம்சம்‌ ஆகும்‌. வேண்டும்‌ வரம்‌ அனைத்தும்‌ 
தரும்‌ வேலவனாக அருள்பாலிக்கீறார்‌. 
சம்பந்தர்‌, தீருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌ பதீகங்கள்‌ கொண்டது. 
சோழர்‌ காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ கண்டறியப்பட்டூுள்ளன. 
திருவிழாக்கள்‌ : திருக்கார்த்திகை திருவிழா 
ரயில்‌ நலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : கிருஷ்ணாபுரம்‌ 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7.30 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 0435 - 2467167 


டை _ பப அ 


அருள்மிகு 
அமிர்தகலசநாதர்‌ திருக்கோயில்‌ 
சாக்கோட்டை 
்‌ அரும்பருகே சுரும்பருவ அறுபதம்பண்‌ பாட 
அணிமயில்கள்‌ நடமாடும்‌ அணிபொழில்கூழ்‌ அயலின்‌ 
கரும்பருகே கருங்குவளை கண்வளரும்‌ கழனிக்‌ 
கமலங்கள்‌ முகமலருங்‌ கலயநல்லூர்‌ காணே: 
- சுந்தரர்‌ 





கும்பகோணம்‌ - மன்னார்குடி சாலை 5 கி.மீதொலைவில்‌ உள்ளது. 
திருக்கலயநல்லூர்‌ என்று அழைக்கப்படுகிறது. “கோட்டைச்‌ சிவன்‌ கோயில்‌! 
என வழங்குகின்றனர்‌. சாக்கியர்‌ என்ற பெளத்தர்கள்‌ வாழ்ந்திருந்ததால்‌ 
“சாக்கியர்‌ கோட்டை” என்று அழைக்கப்பட்டதாக கூறுவர்‌. இங்கு இரண்டு 
அகழிகளுடன்‌ கூடிய கோட்டையும்‌ இருந்ததாம்‌. 

ஊழிக்‌ காலத்தில்‌ உயிர்களை உள்ளடக்கிய “அமிர்த கலசம்‌' இந்தத்‌ 
திருத்தலத்தில்‌ தங்கியதால்‌, கிருக்கலயநல்லூர்‌ என்று அழைக்கப்படுகிறது. 

அமிர்தகலசநாதர்‌ என்று இறைவனும்‌, அமிர்தவல்லி என்று 
அம்பிகையும்‌ எழுந்தருளியுள்ளனர்‌. பிரம்மா வழிபட்ட தலம்‌ சுந்தரர்‌ 
பதிகம்‌ கொண்டது. 


தை அ 0TA 


திருவிழாக்கள்‌ : சப்தஸ்தானத்தீருவிழா 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : சாக்கோட்டை 

வழிபாட்௫ நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு சிவகுருநாதசுவாமி திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ சிவபுரம்‌. 


கடலாடும்‌ திருவிழா 


கடற்கரையோரத்தீல்‌ அமைந்த திருக்கோயில்களில்‌, 
இறைவனை கடலுக்கு எடுத்துச்‌ சென்று, நீராட்டி விழாக்‌ 
கொண்டாடுவர்‌. மாசிமகம்‌ கடலாடூவதற்குரிய நாள்‌ ஆகும்‌. 
மயிலைப்பதிகத்தில்‌ சம்பந்தர்‌, இந்த விழாவைச்‌ 
சிறப்பித்துள்ளார்‌. 

சிதம்பரம்‌, திருமயிலை, தீிருஒற்றியூர்‌, திருவான்மியூர்‌ 
முதலிய தலங்களில்‌ மாசிக்‌ கடலாட்டூு விழா மிகச்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டாடப்படுகிறது. மாசி மாதம்‌ பெளர்ணமி நாளன்று 
திருக்கண்ணபுரத்து செளரிராஜப்‌ பெருமாள்‌ 15கி.மீ 
தொலைவில்‌ உள்ள தீருமலை ராயன்பட்டிணம்‌ கடற்கரைக்கு 
எழுந்தருளுவார்‌. 

ஸ்ரீமுஷ்ணத்து பூவராகப்‌ பெருமாள்‌, மாசி மாதத்தில்‌, 
கடலுக்கு அருகில்‌ உள்ள கிள்ளை என்ற கீராமத்துக்கு 
எழுந்தருளுவதோடுூ முகம்மதியர்‌ வாழும்‌ வீதியில்‌ உலாவரும்‌ 
சிறப்பு உள்ளது. 





அருள்மிகு 
சிவகுருநாதர்‌ திருக்கோயில்‌ 
சிவபுரம்‌ 
“இன்குர லிசைகெழும்‌ யாழ்முரலத்‌ 
தன்கர மருவிய சதுரன்நகர்‌ 
பொன்கரை பொருபழங் காவிரியின்‌ 
தென்கரை மருவிய சிவபுரமே' 


- சம்பந்தர்‌ 












a | அணைய 
க me எண 


கும்பகோணம்‌ - மன்னார்குடி சாலையில்‌ 5 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள சாக்கோட்டைக்கு வடகிழக்கே 2 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
அரசலாற்றின்‌ தென்கரையில்‌ உள்ளது. 

இந்தத்‌ திருத்தலத்தில்‌ காணுமிடம்‌ எல்லாம்‌ சிவலிங்கங்களாகவே 
இருந்ததால்‌ சம்பந்தர்‌ இந்தத்‌ தலத்தில்‌ தன்‌ பாதம்‌ பதித்து நடந்து செல்லாது. 
அங்கப்பிரதட்சணம்‌ செய்து இறைவனை வழிபட்ட இடம்‌ “சுவாமிகள்‌ 
துறை” என்று அழைக்கப்படுகிறது. 

திருமால்‌ வராக உருவெடுத்து ஈசனை பூசித்த திருத்தலம்‌. 
தட்சிணா மூர்த்தியின்‌ சந்நிதி அருகில்‌ தல வரலாறைக்‌ குறிப்பிடும்‌. 
இந்தச்‌ சிற்பம்‌ உள்ளது. குபேரன்‌ தனபதி என்ற மன்னனாகப்‌ பிறந்து 
இத்தலத்து இறைவனை வழிபட்டு, அருள்பெற்ற தலம்‌. சிவலிங்கங்கள்‌ 
நீறைந்தீருந்ததால்‌ “சிவயுரம்‌' ஆயிற்று. 


சு க 0A 


கிழக்கு நோக்கிய 5 நிலை இராஜகோபுரம்‌ கொண்ட பெரிய 

கோயில்‌. மகாமண்டபம்‌ பெரிய தூண்கள்‌ கொண்டு விசாலமானது. 
கருவறையில்‌ சிவகுருநாதர்‌, தானே முளைத்தெழுந்தவராக 
எழுந்தருளியுள்ளார்‌. 
மனநோய்‌ நீங்கிட 

குபேர தனபதி மன்னனின்‌ மனநோய்‌ நீங்கிய விவரம்‌ அடங்கிய 
செப்பேடு தட்சிணாமூர்த்தி சந்நீதீ அருகில்‌ கிடைத்ததாம்‌. 

தெற்கு நோக்கிய சந்நிதி கொண்டு சிங்காரவல்லி அருள்‌ 
பாலிக்கிறார்‌. நான்கு கரங்கள்‌ கொண்ட நீன்றகோலம்‌. வெளிச்சுற்றில்‌ 
விநாயகர்‌, சுப்பிரமணியர்‌, கஜலெட்சுமி சந்நீதிகள்‌. 

தென்திசைகொண்ட பைரவர்‌ சந்நிதி தனிச்சிறப்புடன்‌ 
விளங்குகிறது. சம்பந்தர்‌ திருநாவுக்கரசர்‌ பதிகம்‌ பெற்ற திருத்தலம்‌. 


தீருவிழாக்கள்‌ : கார்த்திகை சோமவாரம்‌, 
திருவாதிரைத்‌ தீருவிழா 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : சாக்கோட்டை 


வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 


அருகில்‌ உள்ள : அருள்மிகு அமிர்தகலசநாதர்‌ திருக்கோயில்‌, 
திருக்கோயில்‌ சாக்கோட்டை. 


தூணிலிருந்து நரசிம்மர்‌ 
நசைகீறந்து இலங்கப்பொங்கி நன்றுநன்று என்ன நக்கு 
விசைதிறந்து உருமு வீழ்ந்ததென்ன வோர்தூணின்‌ வென்றி 


இசை தீறந்து உயர்ந்த கையால்‌ ஏற்றினான்‌ ஏற்றலோடும்‌ 
திசை தீறந்து அண்டம்க்றச்‌ சிரித்தது அச்‌ செங்கண்‌ சீயம்‌. 
-கம்பராமாயணம்‌ 





அருள்மிகு 
சித்தநாத சுவாமி திருக்கோயில்‌ 


திருநறையூர்‌ 
“ஊரு லாவு பலிகொண் டூலகேத்த 
நீரு லாவு நிமிர்புன்‌ சடையண்ணல்‌ 
சீரு லாவு மறையோர்‌ நறையூரில்‌ 
சேருஞ்‌ சித்தீச்‌ சரஞ்சென்‌ றடைநெஞ்சே' 
- திருஞானசம்பந்தர்‌ 





கும்பகோணம்‌ - திருவாரூர்‌ சாலையில்‌ தென்கிழக்கே 8 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. சித்தீசுவரம்‌, பிரம்மபுரம்‌, நரபுரம்‌, சுகந்தவனம்‌ 
என்றும்‌ பெயர்‌. அரிசிலாற்றின்‌ கரையில்‌ உள்ள மேற்கு திசைநோக்கிய 
திருக்கோயில்‌. 

மேதாவி முனிவர்‌ இத்திருத்தலத்தில்‌ தவமிருந்து தீருமகளை 
மகளாக அடைந்து, தீருமாலையே மருமகனாகப்‌ பெற்ற தலம்‌. 
சித்தர்கள்‌ பூசித்ததால்‌ “சித்தீசுவரம்‌' எனப்பெயர்‌ வந்தது. சந்திரகுப்தன்‌ 
எனும்‌ வணிகன்‌, இத்தலத்து இறைவனை வழிபட்டு குட்டநோய 
நீங்கப்பெற்றான்‌ என்கிறது தலபுராணம்‌. 

மேற்கு நோக்கிய 5 நிலை இராஜகோபுரம்‌, இரண்டூ 
பிரகாரங்களைக்‌ கொண்ட தீருக்கோயில்‌. மூலவர்‌ - சித்தநாதர்‌ தானே 
முளைத்தெழுந்த திருமேனியாக எழுந்தருளியுள்ளார்‌. 


சை க னவ 





அம்பிகை - செளந்தரநாயகி, தலமரம்‌ - பவளமல்லிகை, தீர்த்தம்‌ 
- சூலதீர்த்தம்‌ உள்சுற்றில்‌ ஆண்ட விநாயகர்‌, காலபைரவர்‌, வீர பைரவர்‌, 
சப்தமாதர்‌, நால்வர்‌, அர்த்தநாரீசுவரர்‌, பிட்சாடனர்‌ முதலிய சந்நிதிகள்‌ 
உள்ளன. 

திருஞானசம்பந்தர்‌, சுந்தரர்‌ பதிகம்‌ பெற்றது 24 கல்வெட்டுக்கள்‌ 
கண்டறியப்பட்டூுள்ளன. 


தீருவிழாக்கள்‌ : திருவாதிரை 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : திருநறையூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8.30 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4.30 முதல்‌ கரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு சீனிவாசப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ நாச்சியார்கோயில்‌. 
அருள்மி இராமநாத சுவாமி தீருக்கோயில்‌, 
அருள்மிகு மங்கள சனிபகவான்‌ திருத்தலம்‌ 
திருநறையூர்‌. 


தை அ னவ 


அருள்மிகு 
இராமநாத சுவாமி திருக்கோயில்‌ 


திருநறையூர்‌ 


கும்பகோணம்‌ - திருவாரூர்‌ சாலையில்‌ தென்கிழக்கே 10 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. கீழக்கு நோக்கிய இத்திருக்கோயிலில்‌ 
சுவாமி ராமநாதர்‌ கிழக்கு நோக்கியும்‌, பார்வதவர்த்தீனி தெற்கு 
நோக்கியும்‌ அமர்ந்து அருள்புரிகின்றனர்‌. 

இத்திருக்கோயில்‌ இராமேஸ்வரம்‌ அருள்மிகு இராமநாத 
சுவாமி திருக்கோயில்‌ அமைப்பை ஒத்து விளங்குகிறது. 
அருள்மிகு மங்கள சனி பகவான்‌ 

இத்திருக்கோயிலில்‌ உலகில்‌ வேறெங்கும்‌ இல்லாத வகையில்‌ 
சனிபகவான்‌ ஜேஷ்டா தேவி, மந்தா தேவி எனும்‌ இரு தேவியரோடும்‌, 
மாத்தி, குளிகன்‌ என்னும்‌ இரு குழந்தைகளோடும்‌ தசரதர்‌ கைகூப்பி 
நீன்று வழிபடும்‌ கோலத்தில்‌ ஒரே கருவறையில்‌ தனக்கே உரிய 
திசையான மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கீறார்‌. 

இத்தலத்தில்‌ மட்டும்‌ சனிபவான்‌ காக வாகனம்‌ மற்றும்‌ கொடி 
மரத்தோடு கூடிய தனிச்சந்நிதி உள்ளது. இத்தலம்‌ சனி தோஷ பரிகார 
தலமாக விளங்குகிறது. தீர்த்தம்‌ - இராமதீர்த்தம்‌. 


உற்சவங்கள்‌ - சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி 


ருண விமோசனர்‌ தலம்‌ மாவட்டத்திற்கு ஒன்று 


1. ஆச்சாள்புரம்‌ - நாகை மாவட்டம்‌ 


2. திருவாரூர்‌ - திருவாரூர்‌ மாவட்டம்‌ 
3. திருச்சேறை - தஞ்சை மாவட்டம்‌ 





அருள்மிகு 
கெகந்நாதப்பருமாள்‌ திருக்கோயில்‌ 
நாதன்கோயில்‌ 


'தந்தைமன முந்துதுயர்‌ நந்தஇருள்‌ வந்தவிறல்‌ நந்தன்‌ மதலை 
எந்தையிவ னென்றுஅமரர்‌ கந்தமலர்‌ கொண்டூதொழ நீன்ற நகர்தான்‌ 
மந்தமுழ வோசைமழையாக வெழுகார்‌ மயில்களாடு பொழில்கூழ்‌ 
நந்திபணி செய்தநகர்‌ நந்திபுர விண்ணகரம்‌ நண்ணு மனமே!” 

- திருமங்கையாழ்வார்‌ 


கும்பகோணத்திற்கு தென்மேற்கே 5 கி.மீ 

| .. தொலைவில்‌ உள்ளது. கும்பகோணம்‌ - 
வலங்கைமான்‌ பாதையில சென்று மருதாநல்லூரில்‌ 
சற்று விலகிச்‌ செல்ல வேண்டும்‌. தீருநந்தீபுர 

பா விண்ணகரம்‌. நந்திதேவர்‌ திருமாலை 
| வழிபட்டதால்‌ நந்திபுரம்‌' என்றும்‌ பெயர்‌ பெற்றது. 
' 7 பெருமாளுக்கு நந்திநாதன்‌ என்றும்‌ பெயர்‌. 
சோழநாட்டு 40 திவ்விய தேசங்களில்‌ 21வது 










தலம்‌. 

நந்திதேவர்‌ ஒருமுறை வைகுண்டம்‌ சென்று 
திருமாலைக்‌ காண வந்தார்‌. காவல்‌ இருந்த 
ஜெய, விஜயர்‌ அனுமதி பெறாமல்‌ செல்ல 
முற்பட்ட அவரைத்‌ தடுத்து நீறுத்தி சாபமிட்டனர்‌. 
கயிலை திரும்பிய நந்தீதேவர்‌ சிவபெருமானின்‌ 
ஆணையை ஏற்று, செண்பகாரண்யத்தீல்‌ 
திருமாலை நோக்கித்‌ தவமிருந்து, தனக்கேற்பட்ட சாபத்திலிருந்து 
விடுபட்டார்‌ என்பது தலபுராணம்‌. 

மேற்கு நோக்கிய இராஜகோபுரத்துடன்‌ கூடிய திருக்கோயில்‌. 

மூலவர்‌ விண்ணகரப்‌பருமாள்‌ என்னும்‌ ஜெகந்நாதப்‌ பெருமாள்‌, 
மேற்குதீசை நோக்கி அமர்ந்த கோலத்தில்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 
இருபுறமும்‌ தீருமகள்‌, நீலமகள்‌ காட்சி தருகின்றார்‌. 


சை அ வு 


தாயார்‌ செண்பகவல்லி தனிச்சந்நிதி கொண்டுள்ளார்‌. 
நந்திதேவர்‌ உருவாக்கிய தீர்த்தம்‌ - நந்தி புஷ்கரணி, விமானம்‌ - நந்தி 
விமானம்‌, பூஜித்தவர்‌ - நந்திமகரிஷி 

சிபி சக்கரவர்த்தி உயிரினங்களிடம்‌ காட்டிய அன்பை மெச்சி, 
அவருக்கு திருமால்‌ காட்சிதந்த திருத்தலம்‌. நந்திதேவர்‌ திருக்கோயிலில்‌ 
தெற்கில்‌ உள்ளார்‌. சிபி சக்ரவர்த்தி, புறாவிற்காக தன்‌ தசையைத்‌ 
தருவதற்காக தராசில்‌ எதிர்தட்டில்‌ அமர்ந்ததால்‌, பெருமாளும்‌ 
மேற்குதிசை முகமாக ஆனார்‌ என்கிறது தலபுராணம்‌. 


திருவிழாக்கள்‌ : வைகாசி விசாகம்‌, பிர்மோற்சவம்‌ 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌, தாராசுரம்‌. 

அஞ்சலகம்‌ : நாதன்கோயில்‌ - 613 702 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 6கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435 - 2417575 


இத்திருக்கோயில்‌ வானமாமலை மடத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 


நாழிகை - வினாம 
பழந்தமிழ்‌ நூல்களும்‌, ஜோதிட நூல்களும்‌, 


நேரத்தை 9 நாழிகை - வினாடி எனக கணக்கீடுவதைக்‌ 
காண்கிறோம்‌. ஒரு நாழிகை என்பது 24 நீமிடங்கள்‌ ஆகும்‌. 
ஒரு ஜாமம்‌ என்பது 6 நாழிகை (மணி, 24நாழிகை 








நந்திபுர விண்ணகர ஜெகந்நாதப்‌ பெருமாள்‌ 





கு ன 


அருள்மிகு 
ஞானபுர்சுவரர்‌ திருக்கோயில்‌ 
திருமெய்ஞானம்‌ 


“பாலூரும்‌ மலைப்பாம்பும்‌ பனிமதியும்‌ மத்தமும்‌ 
மேலூருஞ்‌ செஞ்சடையான்‌ வவெண்ணூல்சேர்‌ மார்பினான்‌ 
நாலூர்‌ மயானத்து நம்பான்றன்‌ அடிநீனைந்து 
மாலுருஞ்‌ சிந்தையார்பால்‌ வந்துஅரா மறுபிறப்பே 

- சம்பந்தர்‌ 





திருச்சேறைக்குத்‌ தென்கிழக்கே 1 கீ.மீ குடமுருட்டியாற்றின்‌ 
வடகரையில்‌ நாலூர்‌ மயானம்‌, நாலூர்‌ என இருதீருத்தலங்கள்‌ உள்ளன. 
நான்கு மறைகளும்‌, ஆபஸ்தம்ப முனிவரும்‌ வழிபட்ட திருத்தலம்‌. 
சதுரமான கருவறையில்‌, மூலவர்‌ ஞானபுர்சுவரர்‌ சுயம்புலிங்கமாக 
எழுந்தருளியுள்ளார்‌. அம்மன்‌ - ஞானாம்பிகை, தீர்த்தம்‌ - ஞானதீர்த்தம்‌. 

சோழர்‌ காலத்துக்கற்றளியாகீய திருக்கோயில்‌ நுணுக்கமான 
சிற்பங்கள்‌ கொண்ட தூண்கள்‌ கொண்டது. தீருஞானசம்பந்தரின்‌ 


பதிகம்‌ பெற்றது. 


கு - அணக. 


திருவிழாக்கள்‌  : நவராத்திரி, சிவராத்திரி 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : திருச்சேறை - 612 605 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4.30 மணி முதல்‌ இரவு 9.00 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435 - 2468001 

மின்னஞ்சல்‌ உ thirucheraisaranathaperumal@gmail.com 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு சாரநாதபெருமாள்‌ 

திருக்கோயில்‌ திருக்கோயில்‌, திருச்சேறை. 


சங்குகள்‌ 


சங்குமிக்க புனிதமான பொருளாய்‌ பூசனைக்குத்‌ 
துணைபுரியும்‌ நற்கருவியாகப்‌ பெரியோர்களால்‌ 
போற்றிக்‌ கொள்ளப்பட்டதாகும்‌. 
இடம்புரி, வலம்புரி, சலஞ்சலம்‌, பாஞ்ச சன்னியம்‌ 
என சங்குகள்‌ நான்கு வகைப்படும்‌. 
இப்பி ஆயிரம்‌ சூழ்ந்தது இடம்புரி 
இடம்புரி ஆயிரம்‌ சூழ்ந்தது வலம்புரி 
வலம்புரி ஆயிரம்‌ சூழ்ந்தது சலஞ்சலம்‌ 
சலஞ்சலம்‌ ஆயிரம்‌ சூழ்ந்தது பாஞ்சசன்னியம்‌ 
கண்ணபிரான்‌ சங்கு பாஞ்சசன்னியம்‌ ஆகும்‌. 
சங்கின்‌ அமைப்பு பிரணவம்‌ எனும்‌ ஓங்காரத்தை ஒட்டித்‌ 
திகழ்கின்றது. 





அருள்மிகு 
அமிரதகலசநாதா்‌ திருக்கோயில்‌ 


நாலூர்‌ 


திருச்சேறைக்கு தென்கிழக்கே 1 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
திருமெய்‌ ஞானத்தீற்கு அருகில்‌ உள்ளது. 
கீழக்கு நோக்கிய சந்நீதியில்‌ அமிர்தகலசநாதர்‌ எழுந்தருளி 
உள்ளார்‌. பலாசனவனநாதர்‌ என்றும்‌ பெயர்‌. மாடக்கோயில்‌ “தூங்கானை 
மாடம்‌” . அம்பிகை - பெரியநாயகி. 
திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌ ஆகியோரால்‌ பாடல்‌ பெற்ற தேவார 
வைப்புத்‌ தலம்‌. 
திருவிழாக்கள்‌ : சிவராத்திரி 
ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : திருச்சேறை - 612 605 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 10 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
நாள்தோறும்‌ 1 கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி £ 0435 - 2468001 


அருகில்‌ உள்ள : அருள்மிகு சாரநாதப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌, 
தீருக்கோயில்‌ திருச்சேறை. 


விண்ணை முட்டும்‌ அண்ணாமலையார்‌ 

அடி முடி தேடி அரியும்‌, அயனும்‌, புறப்பட்ட போது, 
சோதிமயமாக விண்ணை முட்டும்‌ வண்ணம்‌ எழுந்தருளினார்‌ 
அண்ணாமலையார்‌. தீருக்கோயில்களில்‌ ஈசுவரனின்‌ கருவறையின்‌ 
பின்புறச்சுவற்றில்‌ “கோஷ்ட தேவதையாக: அண்ணாமலையார்‌ 
திருமேனி இடம்பெறும்‌. 

அப்படியிராமல்‌, மூலவர்‌ எதிரிலேயே, மண்டபத்தின்‌ மேல்‌ 


விதானத்தை முட்டும்‌ அளவிற்கு மிகப்‌ பெரிய அண்ணாமலையார்‌ 
திருமேனியை, புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌, சத்யகிரீசுவரர்‌ 
திருக்கோயிலில்‌ தரிசிக்கலாம்‌. 





அருள்மிகு 
சிவானந்தேசுவார்‌ திருக்கோயில்‌ 
திருப்பந்துறை 
“பைம்மாநாகம்‌ பன்மலர்‌ கொன்றை பன்றிவெண்கொம்‌ பொன்று பூண்டு 
செம்மாந்‌ தையம்‌ பெய்கென்று சொல்லிச்‌ செய்தொழில்‌ பேணியோர்‌ செல்வர்‌ 
அம்மானோக்கீ யந்தளிர்மேனி யரிவையோர்‌ பாகம்‌ அமர்ந்த 
பெம்மான்‌ நல்கீய தொல்புகழாளர்‌ பேணு பெருந்துறை யாரே. 
- திருஞானசம்பந்தர்‌ 





நாச்சியார்கோயிலுக்கு வடகிழக்கில்‌ 3 கி.மீ திருப்பேணு 
பெருந்துறை அரசலாற்றின்‌ தென்கரையில்‌ அமைந்தது. கிழக்கு நோக்கிய 
இராஜகோபரமும்‌, ஒரு பிரகாரமும்‌ கொண்ட கோயில்‌. முருகன்‌, பிரம்மன்‌ 
பூசித்த திருத்தலம்‌. 

பிரம்மனை தண்டித்த முருகன்‌ பேச்சுத்திறன்‌ இழந்தது நீங்கப்‌ 
பெற்ற திருத்தலம்‌. தமைரம்‌ - வன்னி; மங்கள தீர்த்தம்‌ திருக்கோயிலின்‌ 
வாயிலின்‌ உள்ளது. மூலவர்‌ - சிவானந்தேசுவரர்‌; அம்பிகை - 
மங்களாம்பிகை. 

இரட்டைவிநாயகர்‌ உள்ளனர்‌. தேவரப்‌ பதிகம்‌ பெற்றது. அம்மையை 
'மலையரசியம்மை' என்று கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பட்டூள்ளது. 


தை க 00T 





திருவிழாக்கள்‌  : சிவராத்திரி, அன்னாபிஷேகம்‌ 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : நாச்சியார்கோயில்‌ - 612 602 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணிமுதல்‌ பகல்‌ 10 மணி வரை 
மாலை 6 மணி முதல்‌ ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 


அருகில்‌ உள்ள : அருள்மிகு சீனிவாசப்பெருமாள்‌ திருக்கோயில்‌, 
திருக்கோயில்‌ நாச்சியார்கோயில்‌. 


பெருமாளுக்கு தீருஷ்ம 
ஸ்ரீரங்கம்‌ ரங்கநாதப்பெருமாளுக்கு நாள்தோறும்‌ திருஷ்டி 
கழிக்கப்படுகிறது. ஐந்தாம்‌ பிராகாரத்தில்‌ உள்ள 4கால்‌ மண்டபத்தில்‌ 
இந்த சடங்கு நடைபெறும்‌. ஒரு சிறிய குடத்தின்‌ மேல்‌ கிண்ணம்‌ ஒன்றை 


வைத்து கனமான திரியிட்டு தீபமேற்றிக்‌ காட்டுவதே தீருஷ்டி கழித்தல்‌ 
ஆகும்‌. 





அருள்மிகு 
மனோக்யாநாதசுவாமி திருக்கோயில்‌ 
தீருநீலக்குடி 
“ வைத்த மாடும்‌ மனைவியும்‌ மக்கள்நீர்‌ 
செத்த போது செறியார்‌ பிறிவதே 


நீத்த நீலக்‌ குடியர னைந்நினை 
சித்த மாகீற்‌ சிவகதி சேர்தீரே்‌ 


- திருநாவுக்கரசர்‌ 


என சிரசு குனா ககக கக கவறு என்‌ அந நறு ன. கன்று, 


ன 16ம்‌ ரி உண்‌ 





கும்பகோணம்‌ - காரைக்கால்‌ சாலையில்‌, தீருநாகேசுவரத்தை 
அடுத்து 10 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. மக்கள்‌ வழக்கில்‌ 
ஒதன்னலக்குடி என்று அழைப்பர்‌. 

தேவர்கள்‌ திருப்பாற்கடலை கடைந்து அமுதம்‌ எடுக்க 
முற்படுகையில்‌ வெளிப்பட்ட ஆலகால நஞ்சினை உண்டு 
நீலகண்டனாக ஈசுவரன்‌ எழுந்தருளிய திருத்தலம்‌. 

திருநாவுக்கரசை சமணர்கள்‌ கல்லோடூ பிணைத்துக்‌ கடலில்‌ 
இட்டபோது, அவர்‌ இத்திருத்தலத்து ஈசன்‌ பெயரை ஓதீக்கொண்டே 
கரையேறினார்‌ என்று தேவாரப்பதிகம்‌ கூறுகிறது. 

மார்க்கண்டேயர்‌ வழிபட்ட தலம்‌. மார்க்கண்டேயர்‌ வழிபட்ட 
சிவலிங்கம்‌ உள்ளது. பிரம்மா வழிபட்ட பிரம்ம லிங்கம்‌ உள்சுற்றில்‌ 
உள்ளது. கிழக்கு நோக்கிய சந்நீதியும்‌ இரண்டு பிரகாரங்களும்‌ 
கொண்ட கோயில்‌. ரோமசமுனிவரும்‌ தேவ கன்னிகையரும்‌ வழிபட்ட 
குலம்‌. 


தை த 


மூலவர்‌ மனோக்யநாதர்‌, நீலகண்டேசுவரர்‌ என்று திருநாமங்‌ 
கொண்டுள்ளார்‌. எண்ணெயினால்‌ அபிஷேகம்‌ செய்யும்‌ போது, 
எண்ணெய்‌ முழுதும்‌ பாணத்திற்குள்‌ உறிஞ்சப்படுகிறது. அம்மன்‌ 
அநூபமஸ்கனி, பக்த அபீஷ்டநாயகி என இரண்டு சந்நிதிகள்‌ உள்ளன. 
தலமரம்‌ - பஞ்சவில்வம்‌, தீர்த்தம்‌ - பிரம்மதீர்த்தம்‌ 


திருவிழாக்கள்‌ : சப்தஸ்தான திருவிழா - பத்து தினங்கள்‌ சித்திரை 
திருவிழாநிறைவாக விசாக நட்சத்திரத்தில்‌ பல்லக்கு 
புறப்பாடு. நவராத்திரி திருவிழா, ஒவ்வொரு 
மாதமும்‌ சித்திரை நட்சத்திரத்தன்று தைலாபிசேகம்‌. 
கார்த்திகை மாதம்‌ திருவாதிரையில்‌ நடராஜர்‌ 
உற்சவம்‌. ஆடிப்பூரத்தில்‌ அம்மன்‌ புறப்பாடு 

ரயில்நிலையம்‌ : திருநாகேசுவரம்‌ 

அஞ்சலகம்‌ : திருநீலக்குடி - 612108 

வழியாட்ட நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு மகாலிங்கசுவாமி திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ திருவிடைமருதூர்‌ 

இத்திருக்கோயில்‌ திருவாவடூுதுறை ஆதினத்தின்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 





திருவிடைமருதூரைச்‌ சுற்றி 


7 A பந்தநல்லூர்‌ 


இ திருப்பனந்தாள்‌ 
குத்தாலம்‌ 
ப 
திருலோகி 
கதிராமங்கலம்‌ 


ஒரு 


த பரதா 


கும்பகோணம்‌ அம்மாசத்திரம்‌ 








திருவிடைமருதூரைச்‌ சுற்றி 


1. அம்மாசத்தீரம்‌ 246 - 249 
2. திருவிசநல்லூர்‌ 250 - 251 
3. திருந்துதேவன்குடி 2,225 
4. கொரநாட்டுக்கருப்பூர்‌ 2௦4 - 255 
5. தீருவாய்ப்பாடி 256 - 257 
6. சேங்கனூர்‌ 258 - 259 
7. திருவெள்ளியங்குடி 260 - 261 
8. திருப்பனந்தாள்‌ 262 - 264 
9. திருலோகி 265 - 267 
10. பந்தநல்லூர்‌ 268 - 269 
11. திருபுவனம்‌ 2/0 - 272 
12. திருவிடைமருதூர்‌ 2/3 - 270 
13. ஆடுதுறை 277 - 278 
14. திருமங்கலக்குடி 2/9 - 260 
15. சூரியனார்கோயில்‌ 281 - 283 
16. கஞ்சனூர்‌ 284 - 286 
17. மணலூர்‌ 287 - 288 
18. திருக்கோடிக்காவல்‌ 269 - 290 


19. கதிராமங்கலம்‌ Zell AES 


அருள்மிகு 
சப்தரிஷீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
அம்மாசத்தீரம்‌ 





கும்பகோணம்‌ - மயிலாடுதுறை சாலையில்‌, கும்பகோணத்திற்கு 
கிழக்கே 5 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. பைரவபுரம்‌, அம்மணி அம்மாள்‌ 
சத்தீரம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்ட தலம்‌. மன்னர்‌ சரபோஜி அவர்களால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை “சக்குவாம்பாள்புரம்‌' இதன்‌ அருகில்‌ 
உள்ளது. 

தாரகாசுரனை வதைத்து தேவர்களைக்‌ காத்திட குமரக்கடவுள்‌ 
அவதாரம்‌ செய்தார்‌. ரிஷிபத்தினிகளில்‌ அருந்ததி, குழந்தைக்குப்‌ பால்‌ 
கொடுக்க மறுக்கவே, கார்த்திகைப்‌ பெண்கள்‌ குமரனை அள்ளி 
அணைத்தனர்‌, இந்தச்‌ செய்தி கேட்ட அத்ரி, பிருகு, புலஸ்தியர்‌, வசிஷ்டர்‌, 
கெளதமர்‌, ஆங்கீரசர்‌, மரிசி ஆகியஎழு முனிவர்களும்‌, துங்கள்மனைவியரை 
சபித்தனர்‌. முருகனும்‌, அதற்காக முனிவர்களை சபித்தீட, அவர்கள்‌ 
இத்திருத்தலத்தில்‌ ஈசனை வழிபட்டூ சாபவிமோசனம்‌ பெற்றனர்‌. 'பைரவ 
தீர்த்தம்‌' புனிதமானது. தலமரம்‌ - பலா. 


தை இரத்த 0 





ம்‌ பி ்‌ ட | 
சப்தரிஷிகள்‌ வழிபட்ட சப்தரிஷீசுவரர்‌ ஞானாம்பிகையோடு 


அருள்பாலிக்கும்‌ திருக்கோயில்‌ “கால பைரவர்‌ சந்நீதி தனிச்‌ 
சிறப்புடையது. 
ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : அம்மாசத்திரம்‌ 
வழியாட்ட நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 04362 -223384 


இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 


மறைக்காட்ட மணவாளன்‌ 


வேதாரணயம்‌ திருக்கோயிலில்‌, பெருமான்‌ 
மறைக்காடர்‌ என்ற பெயரில்‌, சிவலிங்க வடிவில்‌ எழுந்தருளி 
உள்ளார்‌. பின்புறம்‌, உமாமகேசுவரராக மறைக்காட்டூுறையும்‌ 
மணவாளர்‌ தேவியுடன்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

இவரே அகத்தியருக்கு திருமணக்‌ கோலம்‌ காட்டியவர்‌. 
அகத்தியருக்கு, சித்திரை பூர்வபட்சம்‌, சப்தமியன்று, 
ஞாயிற்றுக்கிழமை உச்சிப்பொழுதில்‌, திருமணக்‌ காட்சிதந்ததால்‌, 
அன்று இவருக்கு அபிஷேகத்துடன்‌, சந்தனக்காப்பு சாத்தி 
வழிபாடு நடைபெறுகிறது. 





அருள்மிகு 
சிவயோகநாதர்‌ திருக்கோயில்‌ 


தீருவிசநல்லூர்‌ 


“குரவங்கமழ்‌ நறுமென்குழல்‌ அரிவையவள்‌ வெருவப்‌ 
பொருவெங்கரி படவென்றதன்‌ உரிவையுடல்‌ அணிவோன்‌ 
அரவும்மலை புனலும்மிள மதீயுந்நகு தலையும்‌ 
விரவும்சடை யடிகட்கிடம்‌ விரிநீர்விய லூரே” 





காவிரியாற்றின்‌ வடகரையில்‌ உள்ள திருத்தலம்‌ கும்பகோணம்‌ 
- வேப்பத்தூர்‌ சாலையில்‌ 8 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. பெரிய 
திருக்கோயில்‌. 5 நிலை இராஜகோடரம்‌ உள்ளது. 'தீருவிசலூர்‌ தேவபட்டாகரர்‌, 
சிவயோகநாதர்‌' என்றும்‌ “வடகரை ராஜேந்தீர சிம்ம சோழ வளநாட்டு, 
மண்ணி நாட்டுப்‌ பிரம்மதேயமான சதுர்வேதிமங்கலம்‌: என்றும்‌ 
கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. 

'திருவுந்தியார்‌' பாடிய திருவியலூர்‌ உய்யவந்த தேவநாயனார்‌ 
அவதரித்த தலம்‌. சிவயோகபுரம்‌, புராணபுரம்‌ என்றும்‌ பெயர்‌. சடாயு 
வழிபட்ட தலம்‌. இங்குள்ள நந்திதேவர்‌ யம தருமனையே எதிர்த்தீட்ட 
பெருமை கொண்டவர்‌. அதனால்‌ 'ரிஷப ராசிக்காரர்கள்‌' வழிபட வேண்டி 
கோயில்‌ என்பர்‌. 


சு க 0A 





. திருக்கோயிலின்‌ தெற்குப்புற மதிற்சுவர்‌ மேற்பகுதியில்‌ 
திச அற்பம்‌ 1 தடத்ுக்து 2 சூரிய ஒளியினைக்‌ கொண்டு நேரம்‌ காட்டும்‌ கருவி 





சிவராத்திரி நாளில்‌ சிவயோக முனிவர்‌ தனது ஏழு 
சகோதரர்களுடன்‌ லிங்க மூர்த்திக்குள்‌ பிரவேசித்ததாக தலபுராணம்‌ 
கூறுகிறது. மிகப்பெரிய சிவலிங்கத்‌ திருமேனி. 

சாந்தநாயகீ' தெற்கு நோக்கிய சந்நிதியில்‌ எழுந்தருளி 
உள்ளாள்‌. 

இந்தத்‌ திருக்கோயிலில்‌ உள்ள “சதுர்காலபைரவர்‌' சந்நீதீ 
தனிச்சிறப்பு பெற்றது. நான்கு யுகங்களுக்கும்‌ ஒன்றாக உள்ள 
சந்நிதியில்‌ “அஷ்டமி நாட்களில்‌ சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. 
வெளிச்சுற்றில்‌ “லட்சுமி நாராயணர்‌: சந்நிதி அபூர்வமானது. 


திருவிழாக்கள்‌ : “பைரவாஷ்டமி: சிறப்பாக 
கொண்டாடப்படுகிறது. 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : வேப்பத்தூர்‌-612 105 

வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04362-223384 


thanjavurpalasdevasthanam88gmail.com 


மின்னஞ்சல்‌ 


இந்தத்‌ திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 


சை க 0 


அருள்மிகு 
கற்கடேசுவரா திருக்கோயில்‌ 


திருந்துதேவன்குடி 


 மருந்துவேண்‌ டில்‌இவை மந்தீரங்‌ கள்‌இவை 
புரிந்துகேட்‌ கப்படும்‌ புணணியங்‌ கள்‌இவை 
திருந்துத்தே வன்குடி தேவர்தே வுஎய்தீய 
அருந்தவத்‌ தோர்தொழும்‌ அடிகள்வே டங்களே” 
- சம்பந்தர்‌ 





சோழநாட்டூ வடகரைத்தலம்‌ - காவிரியாற்றின்‌ வடகரையில்‌ 
குடந்தை - மயிலாடுதுறை சாலையில்‌ 10 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
திருத்தலம்‌. திருவிசநல்லூர்‌ அருகில்‌ உள்ளது. 

‘நண்டு பூஜித்த தலம்‌' என்பதால்‌ 'நண்டாங்கோயில்‌' என்றே 
மக்களால்‌ அழைக்கப்படுகிறது. கடக ராசிக்காரர்கள்‌ வழிபடவேண்டிய 
தலம்‌ என்பர்‌. 

இந்திரன்‌ நாள்தோறும்‌, ஈசனை வழிபடூவதற்காக சேகரித்து 
வைத்த தாமரை மலர்களில்‌ ஒன்றை, நண்டு ஒன்று கவ்விச்‌ செல்வதைக்‌ 
கண்டு, அதனைத்‌ தொடர்ந்தான்‌. தனது உடைவாளினால்‌ நண்டைத்‌ 
தாக்க எத்தனிக்கையில்‌, அது ஈசனிடம்‌ புகலிடம்‌ தேட, பெருமானின்‌ 
திருமேனியில்‌ உள்ள துவாரத்தினுள்ளே சென்றுவிட்டது. ஈசனும்‌ 
எழுந்தருளி, அந்த நண்டின்‌ உயிரைக்‌ காத்ததோடூ, அதன்‌ பக்தியை 
ஆகண்டலனுக்கு விளக்கினார்‌ என்பது தலபுராணம்‌. 


சு கக 00000 


நண்டு சிவலிங்கத்தை பூஜிக்கும்‌ சிற்பம்‌ மகாமண்டபத்தின்‌ தூண்‌ 
ஒன்றில்‌ உள்ளதைக்‌ காணலாம்‌. 
நன்செய்‌ நிலங்கள்‌ நிறைந்த பகுதியில்‌ சுற்றிலும்‌ அகழியைக்‌ 
கொண்ஞூள்ள திருக்கோயில்‌. நோய்வாயப்பட்டிருந்த ஒரு அரசனுக்கு, 
முதியவர்‌ வேடத்தில்‌ வைத்தியராக வந்து ஈசன்‌ நோயைத்‌ தீர்த்தருளினர்‌. 
“அருமருந்துடையார்‌' என்று பெயரும்‌ கொண்டுள்ளார்‌. அதற்கு 
வலுவூட்டூம்‌ வகையில்‌ அகழியில்‌ 9 புனிதக்கிணறுகள்‌ இருந்ததாகவும்‌ 
கூறுவர்‌. 
மிகப்பெரிய வளாகத்தீல்‌ அமைந்த கற்றளி. உச்சியில்‌ தூபி 
வரை, கருங்கல்‌ கட்டுமானம்‌ கொண்ட கருவறை. உச்சியில்‌ வெட்டுண்ட 
கோலத்தீல்‌, சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார்‌ கற்கடேசுவரர்‌ 
அருமருந்து நாயகி, அபூர்வநாயகி என்று இரண்டு அம்மன்‌ சந்நீதீகள்‌ 
உள்ளன. கருவறையின்‌ நீலைவாசலில்‌ “அஷ்டமங்கலச்‌ சின்னங்கள்‌! 
பொறிக்கப்பட்டுள்ளதை காணலாம்‌. 
அருமருந்து நாயகிக்கு எண்ணையால்‌ அபிஷேகம்‌ செய்வித்து 
அதனையே மருந்தாக உட்கொள்வபவர்களுக்கு தீராத வியாதிகளும்‌ 
தீர்ந்துவிடும்‌ 
திருவிழாக்கள்‌ : விநாயகர்‌ சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி 
ஏறுபடி, தீருக்கார்த்தீகை, மார்கழி சுவாமி 
புறப்பாடு, சங்கராந்தீ, சிவராத்திரி 
ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : வேப்பத்தூர்‌-612 105 
வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 
தொலைபேசி :. 0435-2443460 
பஞ்ச வில்வம்‌ 
1. வில்வம்‌ 2.கிளுவை 3. மாவிலங்கு 


4. விளா 5. நாயுருவி @) நொச்சி 





அருள்மிகு 
சுந்தரேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


கொரநாட்டுக்கருப்பூர்‌ 





கும்பகோணம்‌ நகர எல்லையை ஓட்டி, வடகீழக்கே 3 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. “பட்டிக்காளியம்மன்‌' கோயில்‌ என்று மக்களால்‌ 
அழைக்கப்படும்‌ திருக்கோயில்‌. 

சுந்தரேசுவரர்‌ - அபிராமி அம்மனுடன்‌ எழுந்தருளியுள்ள 
ஐந்துநிலை இராஜகோபுரங்‌ கொண்ட திருக்கோயில்‌. பிரம்மா, கண்வ 
முனிவர்‌ வழிபட்ட தலம்‌. மூன்று தள அமைப்பு கொண்டகருவறை விமானம்‌ 
உடையது. 

'எபட்டிக்காளி' அம்மனே இந்தத்‌ திருக்கோயிலில்‌ சிறப்பு 
மிக்கவளாக போற்றி வணங்கப்படுகிறாள்‌. ஆற்றில்‌ மிதந்து வந்த 
காளியம்மனின்‌' திருவுருவம்‌, ஒரு பெட்டிக்குள்‌ அலங்கரித்து வைக்கப்‌ 
பட்டு, பூஜை செய்யப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும்‌ பெட்டகத்தில்‌ 
இருந்து வெளியே வந்து “திருவுலா” வருகிறாள்‌ பெட்டிக்காளி. 

வெள்ளிக்கிழமை தோறும்‌ பள்ளயநைவேத்யம்‌: படைத்த 
பின்னரே, தரிசனத்தீற்காக பெட்டியைத்‌ திறந்து ஆராதனைகளைச்‌ 
செய்வர்‌ 


சு க னவ 


திருவிழாக்கள்‌ : சித்திரை மாதம்‌ 'எபட்டிக்காளி' திருவீதி உலா 
வரும்‌ உற்சவம்‌ நடைபெறுகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : கருப்பூர்‌ 

வழியாட்ட நேரம்‌: காலை 8மணி முதல்‌ பகல்‌ 12மணி வரை 
மாலை 4.30 மணிமுதல்‌ இறவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி 3 0435-2443460 


சிற்ப வழவங்களில்‌ ஆபரணங்கள்‌ 


. ஆரம்‌ - கழுத்திலிருந்து மார்பு வரை மாலையாய்த்‌ 
தொங்குவது. 
. வாகுமாலை இரு தோள்களிலிருந்து மார்பு வரை 
தொங்குவது. 
. கேயூரம்‌ தோள்பட்டையிலிருந்து மேற்கையில்‌ 
அணியப்படூவது. 
. பூநூல்‌ மார்பில்‌ அணிவது. 
. சன்னவீரம்‌ பூணூலிலிருந்து இடப்பக்க இடுப்பு வரை 
செல்வது. 
. உதரபந்தனம்‌ வயிற்றின்‌ இடையில்‌ அணியப்பெற்றது. 
. கடிபந்தனம்‌ ஒட்டியானம்‌ போல்‌ இடுப்பில்‌ அணியப்‌ 
படுவது. யாழி, சிங்கமுக அமைப்பில்‌ 
. அருணோன்‌ மாலை - கடிபந்தனத்திலிருந்து தொங்குவது. 
. ஊருமாலை கடிபந்தனத்திலிருந்த தொடை வரை 
தொங்குவது. 
10.கச்சுபந்தனம்‌ வீரம்‌, கோபம்‌ நிறைந்த பெண்தெய்வ 
உருவங்களில்‌ மார்பில்‌ அணியப்படும்‌ 
சீலைக்கட்டு. 





அருள்மிகு 
பானுகந்தநாதசுவாமி திருக்கோயில்‌ 


திருவாய்ப்பாடி 


“கடலகம்‌ ஏழி னோடும்‌ புவனமுங்‌ கலந்த விண்ணும்‌ 
உடலகத்‌ துயிரும்‌ பாரும்‌ ஒள்ளழ லாகி நின்று 
தடமலர்க்‌ கந்த மாலை தண்மதி பகலு மாகி 
மடலவிழ்‌ கொன்றை ௬டி மன்னும்‌ ஆப்‌ பாடியாரே்‌ 

- அப்பர்‌ 


1 ட 


ட NE 


த ற்ப ல்‌ 


. டட. ட பட அதனக டன 





கும்பகோணம்‌ - சென்னை நெடுஞ்சாலையில்‌ தீருப்பனந்தாளுக்கு 
தென்மேற்கில்‌ 2 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. சண்டிகேசுவரர்‌ வழிபட்டு 
பேறுபெற்ற தீருத்தலம்‌. 

சேங்கனூரில்‌ “விசாரசரூமன்‌' எனும்‌ ஏழு வயதுச்‌ சிறுவன்‌, தன்‌ 
தந்தையின்‌ கட்டளையை ஏற்று, மண்ணியாற்றின்‌ கரைக்கு 
மேய்ச்சலுக்காக மாடுகளை ஓட்டிச்செல்வான்‌. மாடுகள்‌ மேயந்து 
கொண்டிருக்கும்‌ போது மணலினால்‌ லிங்கம்‌ அமைத்து, பசுக்கள்‌ 
பொழிந்த பாலினால்‌ அபிசேகம்‌ செய்து ஆராதித்தான்‌. இதனைக்‌ 
கேள்வியுற்ற அவனது தந்தையான எச்சதத்தன்‌, பால்குடங்களைக்‌ 
காலால்‌ உருட்டி, மணல்‌ லிங்கத்தையும்‌ சிதைத்திட முற்பட்டான்‌. 


மை கக வு 


அதுகண்ட சிறுவன்‌ விசார சருமன்‌, ஒரு கோலை எடுத்து, 
அவன்‌ தந்தை மீது வீசிட அதுவே மழுவாக மாறி எச்சதத்தனின்‌ 
கால்களை வெட்டியது. 

எம்‌எபாருட்டு உனது தந்தையையே வீழ்த்திய உனக்கு ஒனி 
நாமே தந்தை எனறு கூறி சிறுவனை அணைத்துக்‌ கொண்டார்‌ உமாபதி. 
யாம்‌ பெரும்‌ பூசனை யாவும்‌ ஒனி உனக்கே உரிமை ஆகும்‌' என 
அருளினார்‌. 

'பாலுகந்தநாதர்‌' எனும்‌ திருநாமங்கொண்டு ஈசன்‌ தானே 
முளைத்தெழுந்தவராக எழுந்தருளியுள்ளார்‌. அன்னை பெரியநாயகி, 
தலமரம்‌ - ஆத்தி, தீர்த்தம்‌- மண்ணியாறு, க்ஷரகுண்டம்‌. 

திருஞானசம்பந்தர்‌ பதிகம்‌ பெற்ற தேவாரத்திருத்தலம்‌. 


திருவிழாக்கள்‌ : சிவராத்திரி 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : திருவாய்ப்பாடி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 


மாலை 5 மணிமுதல்‌ இரவு 7 மணிவரை 


பராணங்கள்‌ 


புராணம்‌ என்பதற்கு பழைய வரலாறு என்பது பொருள்‌. 
இதனை அருளியவர்‌ வேதவியாசர்‌. இதனை உலகிற்கு 
அளித்தவர்‌ சதபுராணிகர்‌. புராணங்கள்‌ மொத்தம்‌ 
பதினைட்டாகும்‌. அவை, பிரமம்‌, பத்மம்‌, வைணவம்‌, சைவம்‌, 
பாகவதம்‌, பவிஷ்யம்‌, நாரதீயம்‌, மார்க்கண்டேயம்‌, ஆக்னேயம்‌, 
பிரமகைவர்த்தம்‌, இலிங்கம்‌, வராகம்‌, வாமனம்‌, கூர்மம்‌, 


மச்சம்‌, காருடம்‌, ஸ்காந்தம்‌, பிரமாண்டம்‌ என்பனவாம்‌. 





அருள்மிகு 
சத்யகிர்சுவரா்‌ திருக்கோயில்‌ 


சேங்கனூர்‌ (சேயஞலூற்‌ 


“ பீரடைந்த பாலதாட்டப்‌ பேணாது அவன்‌ தாதை 
வேரடைந்து பாய்ந்த தாளை வேர்த்தடிந்தான்‌ தனக்குத்‌ 
தூரடைந்த மாலைகட்டித்‌ தலைமைவகுத்த தென்னே 
சீரடைந்த கோயில்‌ மல்கு சேய்ஞலூர்‌ மேயவனே! 

- திருஞானசம்பந்தர்‌ 





கும்பகோணத்திற்கு வடகிழக்கே 18 கி.மீ கொள்ளிடம்‌ ஆற்றின்‌ 
தென்பகுதீயில்‌ உள்ள தீருத்தலம்‌. சண்டிகேசுவரரின்‌ அவதாரத்‌ 
திருத்தலம்‌. வைணவ மேதையான பெரியவாச்சான்‌ பிள்ளை 
அவதாரத்தலம்‌. மண்ணியாற்றின்‌ கரையில்‌ அமைந்தது. இத்திருத்தலத்தின்‌ 
சிறப்பைக்‌ கந்தபுராணம்‌ வழிநடைப்‌ படலத்தில்‌ குறிப்பிடுகிறது. 

சூரனை அழிப்பதற்காக முருகப்‌ பெருமான்‌ இத்தலத்தில்‌ 
சத்யகீிரிநாதரை வணங்கி சர்வசங்காரப்‌ படைக்கலத்தை உருத்திர 
பாசுபதத்தைப்‌ பெற்றார்‌ - சேய்க்கு நல்லதாக அமைந்த ஊர்‌ சேய்‌ - நல்‌ 
- ஊர்‌ என்று வழங்கி சேய்ஞலூர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. சத்யகிரி, குமாரகிரி, 
சண்டேசுவரபுரம்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றது. மண்ணியாற்றுக்கு 
சுப்ரமணிய நதி என்றும்‌ பெயர்‌ உண்டு. 


சு க 0A 





கோச்செங்கட்‌ சோழன்‌ கட்டிய மாடக்‌ கோயில்களில்‌ ஒன்று 
- கருவறையைச்‌ சுற்ற மலைமீது ஒரு திருச்சுற்றும்‌, கீழே ஒரு 
திருச்சுற்றும்‌ உள்ளன. 

மூலவர்‌ சத்யகிரீசுவரர்‌, கட்டுமலைக்கு கீழே அம்மன்‌ 


“சகிதேவியம்மை: சந்நீதீ உள்ளது. 


திருவிழாக்கள்‌ : வைகாசி விசாகம்‌ 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : திருப்பனந்தாள்‌ - 612 504 

வழிபாட்டு நேரம்‌: காலை 9 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ ரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ளா : அருள்மிகு கோலவில்லிராமசுவாமி 

திருக்கோயில்‌  திருவெள்ளியங்குடி. 


அனை... அனார்‌. 


அருள்மிகு 
கோலவில்லிராமர்‌ திருக்கோயில்‌ 
திருவெள்ளியங்குடி 


“ காலளவும்‌ போதாக்கடன ஞாலத்தோர்‌ கற்ற 
நூலளவேயன்றி நுவல்‌ வாரார்‌ - கோலப்‌ 
பரு வெள்ளியங்குடி யான்‌ பாதகவூண்‌ மாய்த்த 
திருவெள்ளியங்குடியான்‌ சீர்‌: 
- நூற்ட்டு தீருப்பதியந்தாதீ 





கும்பகோணத்திற்கு வடகிழக்கே 20 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. சென்னை சாலையில்‌, சோழபுரத்தீற்கு வலப்புறம்‌ தீரும்பும்‌ 
பாதையில்‌ சென்றடையலாம்‌. 

சுக்ரன்‌ வழிபட்டதால்‌ பார்கவபுரி என்றும்‌ தீருவள்ளியங்குடி 
என்றும்‌ பெயர்‌ பெற்றது. நான்கு யுகங்களிலும்‌ வழிபட்டதாக கூறப்படும்‌ 
இத்‌ திருத்தலத்தில்‌ மட்டுமே கருடாழ்வார்‌ சங்கு சக்கரத்துடன்‌ காட்சித்‌ 
தருகிறார்‌. 

மயன்‌ இத்தலத்தில்‌ தவமிருந்து கோரிக்கை வைத்ததால்‌ 
பெருமாள்‌, சங்கு சக்கரத்தாரியாக இல்லாது, ராமபிரானாகக்‌ காட்சி 
கந்த தலம்‌. 108 திவ்விய தேசங்களில்‌ கருடாழ்வாரை, சங்கு 
சக்ரதாரியாக இத்திருத்தலத்தில்‌ மட்டுமே காணலாம்‌. 


சு - அண்‌ 


கிழக்கு நோக்கி புஜங்க சயனத்தில்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 
பெருமாள்‌ உற்சவர்‌ - சிருங்காரசுந்தரன்‌, தாயார்‌ - மரகதவல்லி, 
விமானம்‌ - புஷ்கலாவர்த்த விமானம்‌. தலமரம்‌ - வாழை, 
தீர்த்தங்கள்‌ - சுக்ர, பிரம்ம, பராசர, இந்திர புஷ்கரணிகள்‌. 

திருமங்கையாழ்வார்‌ மங்களாசாசனம்‌ செய்தருளியதலம்‌. 
அருகில்‌ உள்ள சேங்கனூர்‌, வைணவ மேதை பெரியவாச்சானின்‌ 
அவதாரத்தலம்‌ ஆகும்‌. 


திருவிழாக்கள்‌ : வைகுண்ட ஏகாதசி 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : திருப்பனந்தாள்‌ - 612 504 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 8 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணிமுதல்‌ கரவு 8 மணிவரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : க்ஷ்ராப்திநாராயணப்பெருமாள்‌ 

திருக்கோயில்‌ திருக்கோயில்‌ திருலோகி 6 கி.மி 





அருள்மிகு 
அருணலவடேசுவாரர்‌ திருக்கோயில்‌ 


திருப்பனந்தாள்‌ 


“ கண்பொலி நெற்றியினான்‌ திகழ்‌ கையிலொர்‌ வெண்மழுவான்‌ 
பெண்புணர்‌ கூறுடையான்‌ மிகு பீடூடை மால்விடையான்‌ 
விண்பொலி மாமதீசேர்‌ தரு செஞ்சடை வேதீயனூர்‌ 
தண்பொழில்‌ கழ்பனந்தாள்‌ திருத்‌ தாடகை யீச்சரமே” 

- திருஞானசம்பந்தர்‌ 





கும்பகோணம்‌ - சென்னை நெடுஞ்சாலையில்‌ 15 கி.மீ 
தொலைவில்‌ உள்ள தீருத்தலம்‌. 

பனையின்‌ தாளில்‌ இறைவன்‌ எழுந்தருளியதால்‌ “பனந்தாள்‌' 
என்று பெயர்‌. உள்சுற்றில்‌ இரண்டு ஆண்‌ பனை மரங்கள்‌ தலமரமாக 
உள்ளன. இவற்றின்‌ அருகில்‌ தான்‌ தாடகை என்ற மங்கைக்காக 
முடிசாய்த்த ஈசனின்‌ திருமேனியும்‌ உள்ளது. அதன்‌ அருகிலேயே “நாக 
கன்னிகை பிலம்‌' உள்ளது. இதன்‌ வழியே நாகக்கன்னியர்‌ வந்து 
இறைவனை வழிபட்டதாக தலபுராணம்‌ கூறுகிறது. ஐராவதம்‌ வழிபட்ட 
குலம்‌. 


சை கக 0A 


தாடகை என்ற பெண்ணொருத்தி குழந்தை வரம்‌ வேண்டி 

இத்தலத்து ஈசன்‌ அருணஜடேசுவரரை வழிபட்டு வந்தாள்‌. ஒரு நாள்‌ 
சிவலிங்கத்‌ தீருமேனிக்கு மாலை சார்த்தும்‌ போது அவளது மேலாடை 
நழுவியது. ஆடையை ஒரு கரத்தால்‌ பற்றியபடி அவளால்‌ மாலைசாற்ற 
முடியாத நிலையில்‌ ஈசன்‌ மனமிரங்கி தனது சிரத்தை சாய்த்தார்‌ என்று 
தலபுராணம்‌ கூறுகிறது. 

பிற்காலத்தில்‌ மன்னன்‌ ஒருவன்‌ சாய்ந்த திருமேனியை 
நீமிர்த்திட தன்‌ படைக்கலத்தையே அனுப்பி வைத்தான்‌. அவர்களால்‌ 
எதுவும்‌ செய்ய முடியாத நீலை ஏற்பட்டது. மன்னனின்‌ உத்திரவை ஏற்று 
'குங்கீிலியப்புகை' தூபமிடூம்‌ நாயனார்‌, ஒரு கயிற்றினை எடுத்து 
சிவலிங்கத்‌ தீருமேனியைச சுற்றிக்கட்டிவிட்டு மறுமுனையை தனது 
கழுத்தில்‌ இறுகக்‌ கட்டிக்கொண்டு இழுத்தார்‌. உயிரே போகும்‌ நிலை 
வந்தும்‌ குங்கிலியக்கலய நாயனார்‌ தளரவில்லை. அவரது அன்புக்கு 
கட்டுப்பட்ட ஈசனின்‌ திருமுடி நிமிர்ந்த அதிசயம்‌ நிகழ்ந்தது. குங்கிலியக்‌ 
கலய நாயனாரின்‌ கழுத்தில்‌ சுற்றிய கயிறும்‌ பூமாலை ஆகியது. 

உயர்ந்த 7 நிலை இராஜகோபுரம்‌ மேற்குதிசை நோக்கியும்‌, 
கிழக்கில்‌ 5 நிலை இராஜகோபுரம்‌ உள்ளன. மூன்று தீருச்சுற்றுகள்‌ 
கொண்ட பெரிய திருக்கோயில்‌. மேலைக்கோபுரம்‌ அருகில்‌ 16 
கல்மண்டபமும்‌ நாகக்கன்னிகை தீர்த்தமும்‌ உள்ளது. 

மூலவர்‌ எசஞ்சடையப்பர்‌, அருணஜடேசுவரர்‌. தாலவனேசுவரர்‌ 
என்ற திருநாமங்கொணடு மேற்குதிசைநோக்கி எழுந்தருளி உள்ளார்‌. 
அன்னை பெரியநாயகி, தனிசந்நிதியில்‌ நீன்ற கோலத்தில்‌ காட்சி 
கருகிறாள்‌. பதினாறுகால்‌ மண்டபத்தில்‌ தாடகை, குங்கீலிய கலய 
நாயனார்‌ சிற்பங்கள்‌ உள்ளன. 

கல்வெட்டில்‌ திருத்தாடகை ஈச்சுரம்‌ என்றும்‌ தாடகேச்சுரத்து 
மகாதேவர்‌ என்றும்‌ குறிப்பிடுகின்றன. குமரகுருபர சுவாமிகள்‌ நீறுவிய 
காசிமடம்‌ இத்திருத்தலத்தில்‌ உள்ளது. கருவறை விமானம்‌ மூன்று 
கலசங்கள்‌ கொண்டது. 


த இத ப அ 


திருவிழாக்கள்‌ : சித்திரைப்‌ பெருவிழா, கார்த்திகை சோமவாரம்‌, 
நவராத்திரி, கந்தசஷ்டி, திருவாதிரை, ஆருத்ரா, 
திருத்தேர்‌ உற்சவம்‌ 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 

அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ பக்தர்களுக்கு 

மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌, ஆடுதுறை 

அஞ்சலகம்‌ : திருப்பனந்தாள்‌ - 612 504 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6மணிமுதல்பகல்‌ 12.30 மணிவரை 
மாலை 4.30 மணிமுதல்‌ இரவு 9மணிவரை 
நாள்தோறும்‌ 4 காலபூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 0435-2456422 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு கோலவல்லிராமசுவாமி 

திருக்கோயில்‌ தீருக்கோயில்‌, தீருவவள்ளியங்குடி. 

இத்திருக்கோயில்‌ தருமபுரம்‌ ஆதீனத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 


தூபம்‌ 

திருக்கோயில்களில்‌ தூபமிடூுதல்‌ சிறந்த புண்ணியமாகும்‌. 
குங்கிலியம்‌ இரண்டு பாகம்‌. அகிற்பொடி ஒரு பாகமும்‌, 
சந்தனப்‌ பொடி மூன்று பாகம்‌, சிறிது கற்பூரப்‌ பொடியோடு கூட்டி 
நல்ல தழலிலே இட்டு தூபம்‌ பரிமாற வேண்டும்‌. இதனை “மீதாரி' 
என்பர்‌. குங்குலியம்‌ + நெய்‌, குங்குலியம்‌+வில்வக்கட்டைப்‌ பொடி, 
குங்குலியம்‌ + சந்தனப்பொடி, குங்குலியம்‌+ செங்கழுநீர்‌ கோட்டப்‌ 
பொடியுடன்‌ நெய்‌ சேர்த்து தூபமிடல்‌ உத்தம தூபமாம்‌. 


இலாமிச்சை வேர்‌ பொடி ஒரு க்று, குங்கிலியம்‌ இரு க்று, 
சந்தனப்பொடி மூன்று கூறு, நெய்‌ தேனோடு கூட்டி இடூவது மத்திம 
தூபம்‌. 

குங்கிலியமும்‌, நெய்யும்‌ கூட்டி இடுவது அதம தூபம்‌. 





அருள்மிகு 
சுந்தரேசுவரர்‌ திருக்கோயில்‌ 
திருலோக 


திருப்பனந்தாளிலிருந்து கிழக்கே 5 கி.மீ தொலைவில்‌ 
தீருலோகீ உள்ளது. ஏமநல்லூர்‌ என்று முன்பு அழைக்கப்பட்ட தலம்‌. 

முதலாம்‌ இராஜராஜசோழ மன்னனின்‌ மனைவியான “கீரை 
லோக்கிய மாதேவியின்‌ பெயரால்‌ இவ்வூர்‌ மண்ணிநாட்டு ஏமநல்லூராகிய 
திரைலோக்கீய மாதேவிச்‌ சதுர்வேதீ மங்கலம்‌' என்று கல்வெட்டுக்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. 

இத்திருத்தலத்தில்‌ சுந்தரேசுவரர்‌ திருக்கோயில்‌, கைலாசநாதர்‌ 
கீருக்கோயில்மற்றும்க்ஷராப்திசயனப்பெருமாள்திருக்கோயிலும்‌ உள்ளன. 

சுந்தரேசுவரர்‌ கோயிலின்‌ முன்மண்டபத்தில்‌ உள்ள அகிலாண்ட 
நாயகி சந்நிதி கணித சக்ரவர்த்தியால்‌ கட்டப்பட்டது. மகாமண்டபத்தில்‌ 
இரு அரிய சிற்பங்கள்‌ உள்ளன. தெற்கு பார்த்து அமைந்த ஆலிங்கன 
சந்திரசேகரர்‌, வடக்கு பார்த்த ஆலிங்கன ரிஷபாரூடர்‌. 

இறைவனும்‌ இறைவியும்‌ திருவாசியுடன்‌, நேராக நந்தி தேவர்‌ 
மீது அமர்ந்துள்ள திருக்கோலம்‌ அது. நுளும்பர்‌ காலத்து கலைத்திறன்‌ 
என்பர்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌. எதீரில்‌ உள்ள சிற்பம்‌ ரதி- மன்மதன்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. 

அருகிலேயே இருகரங்கூப்பியபடி சுந்தரேசுவரரை வணங்கி 

நீற்கும்‌ குருபகவானையும்‌ தரிசித்தீடலாம்‌. உத்தீராட்சமும்‌ 
கமண்டலமும்‌ ஏந்தி, இருகரங்கூப்பியபடி சுந்தரேசுவரரை தொழுதீடும்‌ 
குருபகவான்‌ சந்நீதி திருமணத்‌ தடைநீக்கியருளும்‌ சந்நிதியாக 
அமைகிறார்‌. ஊரின்‌ மறுபகுதியில்‌ உள்ளது கைலாசநாதர்‌ திருக்கோயில்‌. 
கருவூர்த்‌ தேவர்‌ இத்தலத்தில்‌ திருவிசைப்பா அருளியுள்ளார்‌. 


அணை... அனார்‌. 


திருவிழாக்கள்‌ : மாசிமகம்‌ 

ரயில்நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : திருலோகி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணிமுதல்‌ இரவ 9 மணிவரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு கோலவல்லிராமசுவாமி 

திருக்கோயில்‌ : திருக்கோயில்‌, திருவைள்ளியங்குடி. 


சிற்ப வழிவங்கள்‌ நான்கு 
1. தெய்வவடிவங்கள்‌ : கணபதி, முருகன்‌, சிவன்‌, தீருமால்‌, 
சக்கி, சூரியன்‌ முதலான தெய்வ 
வடிவங்கள்‌. 
2. இயற்கை வடிவங்கள்‌ : மனிதன்‌, புலி, சிங்கம்‌, பசு, பறவை 
முதலான வடிவங்கள்‌. 
3. கற்பனை வடிவங்கள்‌ : நாகர்‌, பூதர்‌, இருதலைப்‌ பறவை, 
மகரம்‌, இலைக்கொடி, பூங்கொடிகள்‌ 


முதலான வடிவங்கள்‌. 


4. பிரதிமை வடிவங்கள்‌ : கண்களால்‌ கண்டு உள்ளதை 


உள்ளவாறே வடித்தல்‌. அரசன்‌, 
அரசியர்‌, அமைச்சர்‌, அரசியல்‌ 





தலைவர்களின்‌ வடிவங்கள்‌. 


அருள்மிகு 
க்ஷீராப்தி சயனநாராயணப்பெருமான்‌ திருக்கோயில்‌ 
தீிருலோகி 


திருப்பனந்தாளுக்கு கிழக்கே 5 கி.மீ தொலைவில்‌ பேருந்து 
நீலையத்தீற்கு அருகில்‌ உள்ள தீருக்குளத்தினருகில்‌ அமைந்த கிழக்கு 
நோக்கிய பெரிய தீருக்கோயில்‌. 

தென்புறம்‌ தீருமுடியையும்‌, வடபுறம்‌ திருவடியையும்‌ கொண்டு 
ஐந்து தலைகள்‌ கொண்ட ஆதிசேஷன்‌ மீது சயனித்த கோலத்தில்‌ சேவை 
சாதிக்கிறார்‌. க்ஷீராப்தி சயனப்‌ பெருமாள்‌ - நான்கு தோள்களும்‌, சங்கு 
சக்ரதாரியாக காட்சி தரும்‌ அழகு வடிவம்‌. 

மகாமண்டபத்தில்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌, யோகநரசிம்மர்‌ 
ஆகியோருக்கு தனித்தனி சந்நீதீகள்‌ உள்ளன. பெரிய திருவடி 
சயனப்பெருமாளை நோக்கிக்‌ காட்சி தருகிறார்‌. 

தாயார்‌-க்ஷீரநாயகி என்ற திருநாமத்துடன்‌, தென்மேற்கில்‌ 
குனிச்‌ சந்நிதி கொண்டூ எழுந்தருளியுள்ளாள்‌. ஆலயத்தினுள்‌ 
தென்திசை நோக்கியபடி “விஷ்ணு துர்க்கை” சந்நீதீயும்‌ உள்ளது. 

ஆலயத்தின்‌ எதிரில்‌ உள்ளது க்ஷீரபுஷ்கரணி. 108 திவ்விய 
தேசங்களில்‌ ஒன்றான தீருவள்ளியங்குடியின்‌ அபிமானத்‌ தலமாக 
விளங்குகிறது. 


தீருவிழாக்கள்‌ : வைகுண்ட ஏகாதசித்‌ திருநாள்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டாடப்படுகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : கும்பகோணம்‌ 

அஞ்சலகம்‌ : திருலோகி 

வழிபாட்டு நோம்‌: காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணிமுதல்‌ ரவு 7 மணிவரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 


த இத பப அ 


அருள்மிகு 
பசுபதீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
பந்தநல்லூர்‌ 


“மண்ணவரும்‌ வானவரும்‌ மற்றையோரும்‌ 
மறையவரும்‌ வந்தெதீரே வணங்கியேத்தப்‌ 
பண்ணமரும்‌ பாடலார்‌ பைங்கணேற்றார்‌ 
பலியேற்றார்‌ பந்தணை நல்லூ ராரே 
- அப்பர்‌ 





சோழநாட்டூ வடகரைத்தலம்‌. கொள்ளிடம்‌ ஆற்றின்‌ தென்கரையில்‌ 
உள்ள தீருத்தலம்‌. திருப்பனந்தாள்‌ - மயிலாடுதுறை சாலையில்‌ உள்ளது. 
திருப்பனந்தாளிலிருந்து 10 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 

'திருப்பந்தணைநல்லூர்‌' என்று வழங்கப்பட்டு, தற்போது பந்தநல்லூர்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. தென்கயிலை, கோவூர்‌, கொன்றைவனம்‌, 
கந்துகபுரி, பானுபுரி, இந்தீரபுரி என்றும்‌ பெயர்கள்‌ உண்டு. தேவ 
கன்னியர்களும்‌ காமதேனுவும்‌ வழிபட்ட தலம்‌. 


வ ணை... - அனகன்‌! 


அம்பிகை ஆடிய பந்து வந்து அணைந்த காரணத்தால்‌ பந்தணை 
நல்லூர்‌ என்றுபெயர்‌. தீருமால்‌, இந்தீரன்‌, பிரம்மா, சூரியன்‌, வாலி ஆகியோர்‌ 
வழிபட்டதலம்‌. தலமரம்‌ - கொன்றை. 
கொன்றை மரத்தடியில்‌ புற்றுருவாய்‌ நீன்ற ஈசனின்‌ தீருமேனி 
மீது பசுவடிவிலிருந்த அன்னை பாலைச்‌ சொரிந்து வழிபட்டாள்‌. பால்‌ 
சொரிந்ததால்‌, திருமேனி வண்ணிறமாகவும்‌, சிரசில்‌ பசுவின்‌ குளம்பு 
அடையாளமும்‌ உள்ளன. 
வடக்கு நோக்கிய சந்நீதியில்‌ 'மூங்கில்‌ போன்ற தோள்‌ அழகு 
உள்ளவள்‌ என்று சிறப்பு பெற்ற வேணுபுஜாம்பிகையாக அன்னை காட்சி 
தருகிறாள்‌. முருகன்‌ மீது அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ உள்ளது. 
பந்தணை நல்லூருக்கு சிறப்பு சேர்ப்பது, ஈசன்‌ அங்கு 
எழுந்தருளியுள்ள கல்யாணசுந்தரர்‌ தீருக்கோலம்‌ ஆகும்‌. நவக்கிரகங்கள்‌ 
ஒரே நேர்வரிசையில்‌ இருப்பது மற்றும்‌ ஓர்‌ சிறப்பு ஆகும்‌. 
கேசவனே இடையனாக வந்து பசுவைக்‌ காத்ததாக தலபுராணத்தில்‌ 
இணைந்த தீருமாலுக்கு ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌ என்று தனி 
ஆலயமும்‌ உள்ளது. 
திருவிழாக்கள்‌ : மாசி- மாசிமகம்‌ திருத்தேர்‌ (டு தெப்பத்திருவிழா, 
பங்குனி - பங்குனி உத்திரம்‌ பெருமாள்‌ திருக்‌ 
கல்யாணம்‌) 
ரயில்நிலையம்‌ : குத்தாலம்‌ 
அஞ்சலகம்‌ : பந்தநல்லூர்‌ - 609 807 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 
தொலைபேசி : 0435-2450595 
மின்னஞ்சல்‌ : pasupatheeswarar.temple@gmail.com 


அருகில்‌ உள்ள : அருள்மிகு உத்வேகநாதசுவாமி திருக்கோயில்‌, 
திருக்கோயில்‌ திருமணஞ்சேரி 


டை இத பபப அ 


அருள்மிகு 
கம்பகரேசுவாரர்‌ திருக்கோயில்‌ 


திருபுவனம்‌ 





கும்பகோணம்‌ - மயிலாடுதுறை சாலையில்‌ 8 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. காவிரியாற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள திருத்தலம்‌. “தீருபுவன 
வீரபுரம்‌' என்பது பழைய பெயர்‌. 

குஞ்சை பிரகதீசுவரர்‌ கோயிலைப்‌ போல கருவறை விமானம்‌ அடி 
முதல்‌ உச்சிவரை கருங்கல்லினால்‌ கட்டப்பட்டது. அற்புதமான ராமாயணச்‌ 
சிற்பங்கள்‌ அடித்தளவரிசையாக காணப்படூகின்றன. “சச்சிதானந்த 
விமானம்‌'. தலமரம்‌ - வில்வம்‌, தீர்த்தம்‌ - சரப தீர்த்தம்‌. 

திருமால்‌ நரசிம்ம அவதாரமெடுத்து இரணியனை வதம்‌ செய்த 
பின்னும்‌, சினம்‌ குறையாது ஆர்ப்பரித்த நேரத்தில்‌ மூவுலகமும்‌ நடுங்கியது. 

அப்போது சர்வேசுவரன்‌ “சரபமூர்த்தீயாகத்‌ தோன்றி, நரசிம்மத்தின்‌ 
ஆவேசத்தை அடக்கி, அனைவரின்‌ நடுக்கத்தையும்‌ தீர்த்து வைத்தார்‌ 
என்பது தலபுராணம்‌. அதனால்‌ “நடுக்கம்‌ தீர்த்தநாதர்‌' எனப்‌ பொருள்‌ 


படும்‌ கம்பகரேசுவரர்‌ எனத்‌ திருநாமங்கொண்டார்‌. 


தலை னு A 





Fa | | 
ஏழு நிலை இராஜகோபுரமும்‌ இரண்டு பிரகாரங்களும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. மூலவர்‌ சுயம்புலிங்கமாக கம்பகரேசுவரர்‌ எழுந்தருளி 
உள்ளார்‌ அன்னை. அறம்வளர்த்த நாயகியும்‌ கிழக்கு நோக்கிய சந்நிதியில்‌ 
அருள்பாலிக்கீறார்‌. 


திருமால்‌, பிரகலாதன்‌, பிரம்மா, அசுவகிரீவன்‌, வரகுண பாண்டியன்‌ 
வழிபட்ட திருத்தலம்‌. அசுவகிரீவன்‌, விருஷபகீரீவன்‌, வியாழகிரீவன்‌ என்ற 
மூன்று அசுரர்கள்‌ தவமிருந்த முப்புரத்தை பெற்ற தலம்‌. அருணகிரிநாதர்‌ 
திருப்புகழ்‌ பாடிய தீருத்தலம்‌. 
“சரபமூர்த்தீ' மூலவருக்கு வடகிழக்கில்‌ தனி சந்நீதியில்‌ உள்ளார்‌. 
தோஷ பரிகாரத்‌ தலமாக விளங்குகிறது. 
தீருவிழாக்கள்‌ : பங்குனி உத்திரத்தில்‌ பிரம்மோற்சவம்‌ 
அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்நிலையம்‌ : திருவிடைமருதூர்‌, கும்பகோணம்‌ 
அஞ்சலகம்‌ : திருபுவனம்‌ 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 5கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 04362 -223384 
இத்திருக்கோயில்‌ தருமபுரம்‌ ஆதீனத்தின்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 


தை க வ 





அருள்மிகு 
மகாலிங்க சுவாமி திருக்கோயில்‌ 


திருவிடைமருதூர்‌ 
“ எந்தை, எம்தாய்‌, சுற்றம்‌ மற்றும்‌ எல்லாம்‌ என்னுடைய 
பந்தம்‌ அறுத்து என்னை ஆண்டூ கொண்ட பாண்டிப்‌ பிரான்‌ 
அந்த இடைமருதீல்‌ ஆனந்த தேனிருந்த 
பொந்தைப்‌ பரவி நாம்‌ பூவல்லிகொ ய்யாமோ?” 
- மாணிக்கவாசகர்‌ 





கும்பகோணம்‌ - மயிலாடூதுறை செல்லும்‌ சாலையில்‌ 10 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. காவிரியாற்றின்‌ தென்கரையில்‌ உள்ள திருத்தலம்‌. 
பஞ்சலிங்கத்‌ தலம்‌. 
வடக்கே முநீசைலம்‌, தெற்கே தீருப்புடைமருதூர்‌, இவற்றிற்கிடையே 
இருப்பதால்‌ திருவிடைமருதூர்‌ என்று பெயர்‌. இடைமருது, சத்திபுரம்‌, 
குபோவனம்‌, செண்பகாரண்யம்‌, சர்வ தீர்த்தபுரம்‌, தர்மவிருத்திபுரம்‌. 
முக்திபுரம்‌, வீரசோழபுரம்‌, புலோகம்‌, வில்வவனம்‌ என்று பல பெயர்கள்‌. 
மருதமரத்தைத்‌ தலமரமாகக்‌ கொண்ட தலங்கள்‌ அர்ஜுூனத்‌ 
தலங்கள்‌ எனப்படும்‌. ஸ்ரீ சைலம்‌ - மல்லிசார்ஜூனம்‌ என்றும்‌, 
திருப்படைமருதூர்‌ - புடார்‌ஜீனம்‌ என்றும்‌ திருவிடைமருதூர்‌ மத்யார்ஜூனம்‌ 
பெயர்‌ பெற்றவை. வரகுணபாண்டியனின்‌ பிரம்மஹத்தி தோஷம்‌ நீங்கியத்‌ 


கலம்‌. 


ணை. - அண்‌. 


மகாலிங்க சுவாமியை வணங்கியதும்‌ தோஷம்‌ நீங்கிய மன்னனை 
வேறு வழியே தீரும்பிச்‌ செல்லுமாறு அருளினார்‌. சந்நிதி முன்னே உள்ள 
மிகப்பெரிய நந்தியின்‌ அருகில்‌ மாடத்தில்‌ காத்திருக்கிறது பிரம்மஹத்தி. 
அந்த இடத்திலே பிரம்மஹத்தி தோஷ பரிகாரங்கள்‌ நிறைவேற்றப்‌ 
படுகின்றன. 

திருஹுங்கம்றங்கநாதர்கிருக்கோயிலைப்‌ போலவே எழு பிரகாறங்கள்‌ 
கொண்டது. கோபுரம்‌, பிரகாரம்‌, தீர்த்தம்‌ என்று அனைத்துமே ஏழு என்ற 
எண்ணிக்கையில்‌ உள்ளது. தமிழகத்தில்‌ 7 பிரகாரங்கள்‌ கொண்ட 
சிவாலயம்‌ வேறெங்கும்‌ இல்லை. 
மகாலிங்கம்‌ 

கிழக்கு நோக்கிய சந்நிதியில்‌, சுயம்புலிங்கமாக மகாலிங்க சுவாமி 
எழுந்தருளியுள்ளார்‌. கம்பீரமான, பெரிய திருமேனி - பிரணவப்‌ பிரகாரத்தில்‌ 
உள்ள சிங்க முகம்‌ கொண்ட கிருஷ்ண கூடத்திலிருந்து திருமஞ்சனத்தீற்கு 
தண்ணார்‌ எடுத்திட படிகள்‌ வழியே கீழே செல்ல வேண்டும்‌. 

காசியப்பர்‌, உரோமச முனிவர்‌, மாந்தாதா வசுமன்னன்‌, ஷஹீமன்னன்‌, 
சோழன்‌, தீரியம்மன்‌ முதலானோர்‌ வழிபட்டனர்‌. 

மகாலிங்க சுவாமியின்‌ பரிவாரத்‌ தலங்களாக திருவலஞ்சுழி 
விநாயகர்‌, சுவாமிமலை முருகன்‌, தீருவாப்பாடி சண்டிகேசர்‌, சூரியனார்‌ 
கோயில்‌ - நவக்கிரகங்கள்‌, சிதம்பரம்‌ - நடராஜர்‌, சீர்காழி - பைரவர்‌, 
திருவாவடுதுறை -நந்தி, ஆலங்குடி - தட்சிணாமூர்த்தி ஆகிய தலங்கள்‌ 
சூழ மூல லிங்கமான மகாலிங்கப்‌ பெருமாள்‌ விளங்குகிறார்‌. 

திருக்கோயிலுக்கு வெளியே உள்ள காருண்யாமிர்த தீர்த்தத்தில்‌ 
நீராடுவோர்‌ கங்கையில்‌ நீராடிய பலன்‌ பெறுவர்‌. இது தவிர கல்யாண 
தீர்த்தம்‌, சோம தீர்த்தம்‌, ஜராவத தீர்த்தம்‌ உள்ளிட்ட 22 புனித தீர்த்தங்கள்‌ 
இத்திருத்தலத்தீல்‌ உள்ளன. 

அம்மன்‌ பெருநலமாமுலையம்மன்‌, மகாலிங்க சுவாமிக்கு 
வலப்புறம்‌, தனிச்‌ சந்நீதியில்‌ கீழக்கு நோக்கீ உள்ளார்‌. 

மகாலிங்க சுவாமியைச சுற்றியுள்ள பிரணவ பிரகாரத்தை வலம்‌ 
வருவோர்‌ மனநோயிலிருந்து விடுபடுவர்‌. பிரணவ பிரகாரத்திலேயே 
சிங்கக்‌ கீணறுக்கு அருகில்‌ தலமரமான மருதமரத்தடியில்‌ காசியப 
முனிவருக்கு காட்சி தந்த கண்ணன்‌ சந்நிதி உள்ளது. 


தலை னு A 


மூகாம்பிகை 


வடக்கு வாயில்‌ செல்வியாக, மூகாம்பிகை சந்நீதி உள்ளது. 
குமிழகத்தீல்‌ மூகாம்பிகை சந்நிதி வேறு தலத்தில்‌ இல்லை. அருகில்‌ 
முநீ சக்ரமேரு சந்நிதி உள்ளது. பெளர்ணமி நாட்களிலும்‌, வெள்ளிக்‌ 
கிழமைகளிலும்‌ சிறப்பு வழிபாடுகள்‌ நடைபெறகின்றன. 
27 நட்சத்திர லிங்கங்கள்‌ 
சந்தீரன்‌ தனது தோஷம்‌ போக்கிக்‌ கொள்ள இங்கு வந்து வழிபட்ட 
போது, அவனுடன்‌ வந்த 27 மனைவியர்களான 27 நட்சத்திரங்களும்‌, 
27 சிவலிங்கத்‌ தீருமேனிகளில்‌ ஐக்கியமாயின. ஒரே மண்டபத்தில்‌ 27 
நட்சத்திரலிங்கங்கள்‌ அமையப்பெற்ற தனி சந்நீதி இங்கு மட்டுமே 
உள்ளது. 
அம்மன்‌ சந்நிதியைச்‌ சுற்றியுள்ள பிரகாரத்தில்‌ அன்பிற்பிரியாள்‌ 
சந்நிதியும்‌, சுவாமி சந்நீதியைச்‌ சுற்றியுள்ள பிரகாரத்தில்‌ ஆண்ட 
விநாயகரும்‌, மருதவாணரும்‌ சந்நீதி கொண்டுள்ளனர்‌. 
பத்திரகிரியாரும்‌, பட்டினத்தாரும்‌ மேற்கு கிழக்கு கோபுர 
வாசல்களில்‌ நலைகொண்டுள்ளனர்‌. 
திருவிழாக்கள்‌ : தைப்பூச உற்சவம்‌ மிகச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ 
படுகிறது 
அன்னதானம்‌ மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்‌ நிலையம்‌ :திருவிடைமருதூர்‌ 
அஞ்சலகம்‌ : திருவிடைமருதூர்‌ 
வழிபாட்டு நேரம்‌: காலை 5 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4.30 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 04362 -2460660 
இத்திருக்கோயில்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது 


அணை... அனார்‌. 


ப ர அட 


ட்‌ 


௯ 
டட அ 


டி என்றத்‌ உ 


ஷை கல 


PF i 


ப 


ஆப்ப அர்த i 
| i 


ட | 


ட 


க 


அருள்மிகு மகாலிங்க சுவாமி 
சமேத பிர 


! 
4 
i. 
i 
1 
ப 
3 
ட்ட 
} 
ட 
்‌ 
ஆ 
் 


தீரு 


விடைமருதாரா 


276° 


a | ர ர ர 


ட ழீ 
க டி 


௪ 


அட அ பணர்‌ 






த்‌ சுந்தாகுளாம்பாள்‌ 


ளட ஸர 


ட்‌ 
ணய 
ப 


அருள்மிகு 
சஷூபத்சகாயேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


ஆடுதுறை 
“ இரங்கா வன்மனத்‌ தார்கள்‌ இயங்குமுப்‌ 
புரங்கா வல்‌அழி யப்பொடி யாக்கினான்‌ 
தரங்கா டூந்தட நீர்ப்பான்னித்‌ தென்கரைக்‌ 
குரங்கா டூதுறைக்‌ கோலக்‌ கபாலியே 
- திருநாவுக்கரசு 





ட = 
ஆட ரரி அக ண ட்‌ 1 





கும்பகோணம்‌ - மயிலாடுதுறை சாலையில்‌ 14 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. திருவிடைமருதூரில்‌ இருந்து 3 கி.மீ காவிரியாற்றின்‌ தென்‌ 
கரையில்‌ உள்ளது. 

சுக்ரீவன்‌ வழிபட்டதலம்‌; தென்‌ குரங்காடுதுறை என்று அழைக்கப்‌ 
படுகிறது. செம்பியன்‌ மாதேவியரால்‌ கட்டப்பெற்ற கற்றளியாகும்‌. மூலவர்‌ 
சுயம்புலிங்கமாக ஆபத்சகாயேசுவரர்‌ என்று தீருநாமங்‌ கொண்டுள்ளார்‌. 
இம்மையில்‌ நன்மை தருபவர்‌ என்று பொருள்‌. அம்மன்‌ - பவளக்‌ 
கொடியம்மை, தீர்த்தம்‌ - சகாயதீர்த்தம்‌. 

மூன்றுநிலை இராஜகோபுரமும்‌ இரண்டூ பிரகாரங்களும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. உள்சுற்றில்‌ விநாயகர்‌, முருகன்‌, விசுவநாதர்‌, விசாலாட்சி, 
மகாலட்சுமி சந்நீதீகள்‌ உள்ளன. பூபாலகுலவல்லி வளநாடு தீரைமூர்நாடு 
திருக்குரங்காடூ துறை என்று கல்வெட்டுக்களில்‌ குறிப்பிட்டப்படும்‌ 
திருத்தலம்‌. சம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ பதிகம்‌ பெற்றதலம்‌. 


த 000 


திருவிழாக்கள்‌ 


ரயில்‌ நிலையம்‌ 
அஞ்சலகம்‌ 


வழிபாட்டு நேரம்‌ 


தொலைபேசி 
மின்னஞ்சல்‌ 
அருகில்‌ உள்ள 
திருக்கோயில்‌ 


: ஆவணி - விநாயகர்‌ சதுர்த்தி 

புரட்டாசி - நவராத்திரி, ஐப்பசி - கந்தசஷ்டி 
மார்கழி - திருவாதிரை ஆருத்ரா தரிசனம்‌ 
ஆடி - விளக்கு பூஜை 


ஆடுதுறை 


ஆடுதுறை - 612 101 
காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 


மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 


நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


04364 - 232344 
pasupatheeswarar.temple@gmail.com 


அருள்மிகு மகாலிங்கசுவாமி திருக்கோயில்‌, 


திருவிடைமருதூர்‌ 


சிற்பக்‌ கரங்களின்‌ வடிவங்கள்‌ 


௩ 
e 


அபய கரம்‌ 
வரதகரம்‌ 
கடக கரம்‌ 


சிம்ம கரம்‌ 


17. 
18. 
19. 


21. 


20. 


2. 
3. 
4. 
ஓ. 
6. 
HA 
8. 
= 


வியாக்கியான கரம்‌ 
சூசி கரம்‌ 

கர்ஜனி கரம்‌ 
கர்த்தரீமுக கரம்‌ 
அலபத்ம கரம்‌ 


. விஸ்மய கரம்‌ 


பல்லவ கரம்‌ 


. நீத்ராகரம்‌ 
. அர்த்தசந்திர கரம்‌ 
. அர்த்தபதாக கரம்‌ 


. திரிலம்‌ கரம்‌ 
. முஷ்டிகரம்‌ 


22. 
23. 
24. 
25. 
26. 
21: 
28. 
23: 
30. 


31. 


32. 





சிகர கரம்‌ 
பூஸ்பரிச கரம்‌ 
கடிகரம்‌ 

ஊரு கரம்‌ 
ஆலிங்கன கரம்‌ 
தனூர்‌ கரம்‌ 
டமருக கரம்‌ 
தாடன கரம்‌ 
அஞ்சலி கரம்‌ 
தியான கரம்‌ 
புஷ்பபுட கரம்‌ 
கர்மசக்கர கரம்‌ 
கஜ கரம்‌ 

குண்ட கரம்‌ 
டோல கரம்‌ 


பிரசாரித கரம்‌ 


அருள்மிகு 
பிராணநாதேசுவரர்‌ திருக்கோயில்‌ 
மங்கலக்‌ 
“தங்க லப்பிய தக்கன்‌ பெருவேள்வி தீரு 
அங்க லக்கழித்‌ தாரருள்‌ செய்தவன்‌ 
கொங்க லர்க்குழல்‌ கொம்பனை யாளொடூ 
மங்கலக்குடி மேய மணாளனே 


- திருநாவுக்கரசர்‌ 





ஆடுதுறைக்கு வடக்கே 2 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. காவிரி 
ஆற்றின்‌ வடகரையில்‌ அமைந்த திருத்தலம்‌. பஞ்சமங்களத்தலம்‌ என 
சிறப்பு பெற்றதலம்‌; மங்கலக்குடி, மங்களாம்பிகை, மங்கள விநாயகர்‌, 
மங்கள விமானம்‌, மங்கள தீர்த்தம்‌ என்பனவாம்‌. சூரியனார்‌ 
கோயிலுக்கு அருகில்‌ உள்ளது. நவகிரகங்களை வழிபடும்‌ முன்னர்‌ 
இத்திருக்‌ கோயிலில்‌ வழிபடூவது மரபு. 

காலவமாமுனிவர்‌, நவகிரகங்களின்‌ சஞ்சரத்தினால்‌ தனக்கு 
தொழுநோய்‌ வரவிருப்பதை அறிந்து நவகிரகங்களை வணங்கி தோஷம்‌ 
கொண்டு, அவை திருமங்கலக்குடி நாதரைப்‌ பணிந்து துன்பம்‌ நீங்கிய 
தலம்‌. 

குலோத்துங்க மன்னனின்‌ தண்டலாளர்‌ ஒருவர்‌, அரசனின்‌ 

அனுமதி பெறாமல்‌ இந்த ஆலயத்தீன்‌ தீருப்பணி செய்தார்‌. அதனை 
அறிந்த மன்னன்‌ அவருக்கு மரண தண்டனை விதித்தான்‌. 


வ ணை. |. ண்‌ 


கன்‌ உடலை திருமங்கலக்குடியிலேயே அடக்கம்‌ செய்யக்‌ 
கோரினான்‌ தண்டலாளர்‌. அவனது துணைவியோ மங்களாம்பிகையிடம்‌ 
மன்றாடி மாங்கல்ய பிச்சை அருளுமாறு வேண்டினாள்‌. அம்பிகை 
அருளால்‌ தண்டலாளரின்‌ உடல்‌ தீருமங்கலக்குடி எல்லை வந்ததும்‌ 
மீண்டும்‌ உயிர்பெற்றது. அவனை மங்களாம்பிகை உயிர்ப்பித்தாள்‌ 
என்கீறது தலபுராணம்‌. 

ஐந்து நீலை இராஜகோபுரமும்‌ இரண்டு பிரகாரங்களும்‌ கொண்ட 
திருக்கோயில்‌. தீர்த்தம்‌ மங்கள காவிரிதீர்த்தம்‌. தலமரம்‌ - கோங்கிலவு, 
அகத்தியர்‌, சூரியன்‌, பிரம்மா, திருமால்‌ வழிபட்ட தலம்‌. 
மாங்கல்ய கயிறு 

மூலவர்‌ பிராணநாதேசுவரர்‌ தானே முளைத்தெழுந்த 
கம்பீரமான திருமேனி. அன்னை மங்களாம்பிகை தெற்கு நோக்கி 
கனிசந்நீதி கொண்டுள்ளாள்‌. அம்பாள்‌ சந்நிதியில்‌ பெண்கள்‌ 
மாங்கல்யக்‌ கயிறு சார்த்தி பிரசாதமாகப்‌ பெற்றுச்செல்கீன்றனர்‌. 

திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ பதிகம்‌ பெற்றது. 


திருவிழாக்கள்‌  : பங்குனி மாதம்‌ தீர்த்தவாரி, பிரம்மோற்சவம்‌ 

அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 


வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்‌ நிலையம்‌ : ஆடுதுறை 
அஞ்சலகம்‌ : திருமங்கலக்குடி - 612 102 


வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12.30 மணி 
வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 0435-2470480 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு சிவசரியபெருமான்‌ திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ சூரியனார்கோயில்‌. 

இத்திருக்கோயில்‌ திருவாவடூதுறை ஆதினத்தின்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
சிவசூரியப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
சூரியனார்கோயில்‌ 





ஆடுதுறைக்கு வடக்கில்‌ 2 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
காவிரியாற்றின்‌ வடகரையில்‌ உள்ள தலம்‌. நவக்கீரகத்‌ தலங்களில்‌ 
முதன்மையானது. தமிழகத்தில்‌ நவகீரகங்களுக்கென்று தனித்தனியே 
சந்நிதிகள்‌ அமைந்துள்ள திருக்கோயில்‌ இதுமட்டுமே. 

நவக்கிரகங்கள்‌, காலவமுனிவருக்கு தொழுநோய்‌ பீடிக்கும்‌ 
காலத்தை மாற்றி அமைத்ததால்‌ பிரம்மாவின்‌ சாபத்தைப்‌ பெற்றனர்‌. 
இத்தலத்தை அடைந்து, சிவபெருமானை வழிபட்டபின்‌ தங்களுக்கு 
ஏற்பட்ட சாபம்‌ நீங்கி அருள்பெற்ற தலம்‌. 

நடுநாயகமாக, தனது தேவியர்‌ உஷா, பிரத்யுஷா இருபுறமும்‌ 
நீற்க, சூரியபகவான்‌ இருகரங்களிலும்‌ தாமரை ஏந்தியபடி அருள்‌ 
பாலிக்கிறார்‌. சூரியனின்‌ எதிரில்‌ அவரது வாகனமான குதிரையும்‌, 
அதன்‌ பின்னே இருகரங்கூப்பியபடி குருபகவான்‌ நீற்கிறார்‌. 
காசிவிசுவநாதர்‌, விசாலாட்சி சந்நீதி உள்ளது. 

தல விநாயகர்‌ கோள்தீர்த்த விநாயகர்‌, கருவறைக்கு வெளியே 
தென்வாயிலில்‌ துவங்கி, சனி, புதன்‌, அங்காரகன்‌, சந்தீரன்‌, சுக்கீரன்‌, 
ராகு, தேஜஸ்‌ சண்டிகேசுவரர்‌ சந்நீதிகள்‌ உள்ளன. 


ண கைட்‌. : - - வணர்‌. 


தல தீர்த்தம்‌ - சூரிய புஷ்கரணி , தலமரம்‌ - வெண்‌ எருக்கு. 


கருவறை விமானத்தீலும்‌ நான்கு மூலைகளில்‌ குதிரை 
அமர்ந்திருக்கக்‌ காணலாம்‌. திருஞானசம்பந்தர்‌ பதிகம்‌ பெற்றது. 
குலோத்துங்க சோழர்‌ காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 


திருவிழாக்கள்‌ 


அன்னதானம்‌ 


ரயில்‌ நிலையம்‌ 
அஞ்சலகம்‌ 


வழிபாட்டூ நேரம்‌ : 


தொலைபேசி 
மின்னஞ்சல்‌ 
அருகில்‌ உள்ள 
திருக்கோயில்‌ 


அஷ்டமி தீர்த்தவாரி 00 நாட்கள்‌ விழற சனி 


பெயர்ச்சி மற்றும்‌ குருப்பெயர்ச்சி விழாக்கள்‌ 


: மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 


அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 


: ஆடுதுறை 


: சூரியனார்கோயில்‌ 


காலை 6.50 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 3.30 முதல்‌ இரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


: 0435-2472349 
உ info@siriyanarkoil.com 


: அருள்மிகு பிராணநாதசுவாமி திருக்கோயில்‌, 


திருமங்கலக்குடி. 
அருள்மிகு மகாலிங்கசுவாமி திருக்கோயில்‌, 


திருவிடைமருதூர்‌. 


இத்திருக்கோயில்‌ திருவாவடுதுறை ஆத்தினத்தின்‌ நிர்வாகத்துக்குட்பட்டது. 


அஸ்டாத்தின லிங்கங்கள்‌ 


வைர லிங்கம்‌ பவள லிங்கம்‌ 


வைடூரிய லிங்கம்‌ கோமகக லிங்கம்‌ 


மாணிக்க லிங்கம்‌ இந்திரல்ல லிங்கம்‌ 


ஸ்படிக லிங்கம்‌ மரகத லிங்கம்‌ 








க்லிக்‌ த்‌ 


ணை... -- அள்‌ 





அருள்மிகு 
அக்னீசுவரார்‌ திருக்கோயில்‌ 


கஞ்சனூர்‌ 
மூவிலைநற்‌ சலம்வலன்‌ ஏந்தினானை 
மூன்றுசுடர்க்‌ கண்ணானை மூர்த்திதன்னை 

நாவலனை நரைவிடையொன்‌ றேறுவானை 

நால்வேதம்‌ ஆறங்க மாயினானை 
ஆவினிலைந்‌ துகந்தானை அமரர்கோவை 

அயன்தீருமா லானானை அனலோன்‌ போற்றுங்‌ 
காவலனைக்‌ கஞ்சனூராண்ட கோவைக்‌ 

கற்பகத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்டுய்ந்தேனே 


- திருநாவுக்கரசர்‌ 





கும்பகோணம்‌-மயிலாடூதுறை சாலையில்‌ ஆடுதுறைக்கு 
வடக்கே 4 கிமீ காவிரியற்றின்‌ வடகரையில்‌ உள்ள தலம்‌. கஞ்சன்‌ எனும்‌ 
அரசன்‌ வழிபட்ட தலம்‌ என்பதால்‌ கஞ்சனூர்‌ என்ற அழைக்கப்படுகிறது. 
'சுக்கிரன்‌' பரிகாரத்‌ தலம்‌. திருக்கஞ்சனூர்‌, கம்சபுரம்‌, பலாசவனம்‌, 
பராசரபுரம்‌, அக்னித்தலம்‌ என்று அழைக்கப்படும்‌ தலம்‌. 

வைணவராகப்‌ பிறந்தும்‌ சைவமே சிறந்த மார்க்கம்‌ என்று 
கூறி பழுக்கக்‌ காய்ச்சிய இரும்புத்‌ தட்டில்‌ நீன்று சத்தியம்‌ செய்த 
அரதத்தர்‌ வாழ்ந்த தலம்‌ - தட்சிணாமூர்த்தியின்‌ பாதத்தருகில்‌ அரதத்தர்‌ 
அமர்ந்துள்ளார்‌. கிழக்கு நோக்கிய 5 நீலை இராஜகோபுரமும்‌ இரண்டு 
பிரகாரங்களுங்‌ கொண்ட தீருக்கோயில்‌ 


தை க கவு 





மூலவர்‌ அக்னீஸ்வரர்‌, சுயம்புலிங்கத்‌ திருமேனி சுவாமி 
சந்நிதிக்கு வலப்புறம்‌ தனி சந்நீதியில்‌ கற்பகாம்பிகை எழுந்தருளி 
உள்ளாள்‌. அக்னி, காவிரி, பராசர, கம்ச, சந்திர, ஆஞ்சநேய 
மணிகர்ணிகாகட்டம்‌ என பல தீர்த்தங்கள்‌ உள்ளன. தல மரம்‌ - 
பலா மரம்‌ செந்நீற பூக்கள்‌ கொண்ட மரம்‌. 
திருவிழாக்கள்‌ : மாசிமகம்‌ 
அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்நிலையம்‌ : நரசிங்கன்பேட்டை 
அஞ்சலகம்‌ 3: துகிலி- 609 804. 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 0435-2473737 
அருகில்‌ உள்ள : அருள்மிகு சிவகூரியப்பெருமான்‌ திருக்கோயில்‌, 
திருக்கோயில்‌ சூரியனார்கோயில்‌. 


இத்திருக்கோயில்‌ மதுரை திருஞானசம்பந்தர்‌ ஆதீன மடம்‌ மற்றும்‌ 
இந்து சமய அறநிலைத்துறையின்‌ கீழ்‌ செயல்‌ அலுவலர்‌ நிர்வாகத்திற்குட்பட்டது. 


அணை... அனார்‌. 





அருள்மிகு 
எழலோகநாயகி அம்மன்‌ திருக்கோயில்‌ 
மணலூர்‌ 





கும்பகோணம்‌ - குத்தாலம்‌ சாலையில்‌, காவிரியின்‌ 
வடகரையில்‌, சுக்ரன்‌ தலமாகீய கஞ்சனூருக்கு தென்மேற்கு தீசையில்‌ 
3 கி.மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. 

சிவாலயங்களில்‌ வடக்கு நோக்கியபடி ஒரே வரிசையில்‌ 'சப்தமாத' 
திருமேனிகளையும்‌, அவைகளோடூ வீரபத்திரர்‌, விநாயகர்‌ 
திருமேனிகளையும்‌, தெற்கு திருச்சுற்றில்‌ காணலாம்‌. பிராம்ஹி, 
மாகேசுவரி, கெளமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்தீரி, சாமுண்டி 
என ஏழு தேவியாகள்‌ ஆவார்‌. 

மேற்கண்ட ஏழு தேவியர்களும்‌ ஒன்று சேர்ந்த ஓர்‌ தீருஉருவாய்‌ 
விளங்குகிறாள்‌. ஏழுலோகநாயகி அம்மன்‌. தீச்சுவாலைகளாய்‌ ஆன 
மகுடம்‌ தாங்கியபடி, சற்றே சாய்ந்த தலையுடன்‌, எட்டு கரங்கள்‌ கொண்டு 
சூலம்‌, வேதாளயம்‌, கத்தி, உடுக்கை, கபாலம்‌, மணி, உலக்கை ஆகிய 
ஆயுதங்களை ஏந்தியநீலையில்‌ அசுரனை வதம்‌ செய்யும்‌ 
அருட்கோலம்‌ அது. 


அணா... அனார்‌. 


திருவிழாக்கள்‌ : சித்திரை பெளர்ணமி 

ரயில்‌ நிலையம்‌ : நரசிங்கன்பேட்டை 

அஞ்சலகம்‌ 3: துகிலி- 609 804 

வழிபாட்டு நேரம்‌: காலை 10 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
நாள்தோறும்‌ 1கால பூஜைநடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு சிவசூரியப்பெருமாள்‌ திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ சூரியனார்கோயில்‌. 
அருள்மிகு அக்னீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
கஞ்சனூர்‌. 


காலப்‌ பூசைக்கான மலர்கள்‌ 


1.காலைப்‌ பூசைக்கு : 

நந்தியாவர்த்தம்‌, வெள்ளெருக்கு, வெண்தாமரை, புரசு, 
புன்னாகம்‌, சிறுசண்பகம்‌, பட்டி, சிவந்த அகஸ்தீயம்‌, மகீழம்‌. 
2. உச்சிக்‌ காலப்‌ பூசைக்கு : 

தும்பை, அலரி, கொன்றை, ஊமத்தம்‌, கண்டங்கத்தரி, 
தாமரை, நீலோற்பலம்‌, சண்பகம்‌, குரண்டம்‌. 
3. மாலைக்காலப்‌ பூசைக்கு : 

சண்பகம்‌, ஊமத்தம்‌, சிறு சண்பகம்‌, மல்லிகை, வேஜிகம்‌, 
பலகர்ணி, சகபத்ரை, பத்ராமுஸலீ, பச்சிலை, வன்னி, சங்கம்‌. 
4. அர்த்தசாமப்‌ பூசைக்கு : 

ஜாதி, நீலோற்பலம்‌, கடம்பம்‌, ரோஜா, தாழை, கமுகு, 
புன்னாகம்‌, தந்தி, ஊமத்தை, குருவேர்‌, வில்வம்‌. 
5. மண்டப அலங்காரத்திற்கான பூக்கள்‌ : 

குருக்கத்தி, ஆனந்த யுதீகா, மதயந்தீகா, வாகை, ஆச்சா, 
உச்சித்திலகம்‌, ஆமல்‌, மாதுளை, தென்னை, நீர்த்திப்பிலி, குமுதம்‌, 
பருத்தி, வேம்பு. பூசுணி, இலவு, சிந்தித, வோட, மலைஆல்‌, 
பொன்னாங்கன்னி, விளா, புளி , குரோட்டன்ஸ்‌ பூக்கள்‌ இறை 
வழிபாட்டிற்கு உகந்ததல்ல. 

பூக்கள்‌ கிடைக்காத காலங்களில்‌ அதன்‌ பத்திரங்களாகிய 
இலைகளும்‌ பூசைக்குப்‌ பயன்படும்‌. 





அருள்மிகு 
திருக்கோடீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
திருக்கோடிக்காவல்‌ 


“ நெற்றிமேல்‌ கண்ணினானே நீறுமெய்‌ பூசினானே 
கற்றைப்‌ புன்‌ சடையினானே கடல்விடம்‌ பருகீனானே 
செற்றவர்‌ புரங்கள்‌ மூன்றும்‌ செவ்வழல்‌ செலுத்தினானே 
குற்றமில்‌ குணத்தினானே கோடிகாவுடைய கோவே: 

- திருநாவுக்கரசர்‌ 





சோழநாட்டு வடகரைத்‌ தலம்‌. காவிரியாற்றின்‌ வடகரையில்‌ 
அமைந்த திருத்தலம்‌. கும்பகோணம்‌ - கதிராமங்கலம்‌ சாலையின்‌ 
வழியாகச்‌ சென்று இத்தலத்தை அடையலாம்‌; 22 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. கண்டராதித்த சோழனின்‌ மனைவியான செம்பியன்மாதேவி 
இக்கோயிலைக்‌ கற்றளியாக விரிவாக்கம்‌ செய்தார்‌. 

மகாமகக்குளத்திற்கு வந்து நீராடி தங்கள்‌ பாவ மூட்டையைக்‌ 
களைந்து கொண்ட அத்தனை புண்ணிய நதீகளும்‌, கோடிதீர்த்தமாக 
இத்திருத்தலத்தில்‌ கூடி, கோடீசுவரரை வணங்கின என்கிறது தல 
புராணம்‌. ஐந்து நிலை இராஜகோபுரமும்‌ இரண்டூ பிரகாரங்களும்‌ 
கொண்ட கிழக்கு நோக்கிய பெரியகோயில்‌. 


சை அ வு 


மூன்றுகோடி முனிவர்கள்‌ இத்தலத்து இறைவனை வழிபட்டதால்‌ 
கோடீசுவரர்‌ என்று தீருநாமங்கொண்டு தானே முளைத்தெழுந்த 
திருமேனியாக எழுந்தருளியுள்ளார்‌. சதுரபீடம்‌ - உயர்ந்த பாணம்‌. 

முன்‌ மண்டபத்தில்‌ வடிவாம்பிகை நீன்ற கோலத்தீல்‌ காட்சி தருகிறாள்‌. 
கரையேற்று விநாயகர்‌, தல விநாயகராக சிறப்பு பெற்றுள்ளார்‌. காலபைரவர்‌ 
சந்நீதீ உள்ளது. 


திருவிழாக்கள்‌ : ஆவணி - விநாயகர்‌ சதுர்த்தி, புரட்டாசி - 
நவராத்திரி, ஐப்பசி - கந்த சஷ்டி, மார்கழி - 
திருவாதிரை ஆருத்ரா தரிசனம்‌. 

ரயில்நிலையம்‌ : குத்தாலம்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்கோடிக்காவல்‌ - 612 804 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04364-232344 

மின்னஞ்சல்‌ : pasupatheeswarar.temple@gmall.com 


அருகில்‌ உள்ள : அருள்மிகு அக்னீஸ்வரசுவாமி திருக்கோயில்‌, 
திருக்கோயில்‌ கஞ்சனூர்‌. 


மரச்சிற்பங்கள்‌ 


1. தேவதாரு - சந்தனம்‌, எருக்கு, அத்தி, அரசு இவற்றால்‌ செய்யப்படும்‌ 
விநாயகர்‌ முதலான தெய்வ வடிங்கள்‌ மற்றும்‌ 
வாகனங்கள்‌. 

2. அசுரதாரு - கருங்காலி, இலுப்பை, வாகை இவற்றால்‌ செய்யப்‌ 
படும்‌ தேர்‌ மற்றும்‌ கோயில்‌ கதவுகள்‌. 

3. நரதாரு - வேம்பு, பூவரசு, தேக்கு இவற்றால்‌ செய்யப்படும்‌ நிலைக்‌ 
கதவு மற்றும்‌ வீட்டு உபயோகப்‌ பொருட்கள்‌. 





அருள்மிகு 
வனதுர்க்கையம்மன்‌ திருக்கோயில்‌ 
கதீராமங்கலம்‌ 





ஆடுதுறைக்கு வடகிழக்கே 10 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
திருத்தலம்‌. திருக்கோடிக்காவலிலிருந்து பிரியும்‌ சாலை வழியே 
சென்றடையலாம்‌. 

எங்கும்‌ “வடக்கு வாயிற்‌எசல்வி' யாக எழுந்தருளியிருக்கும்‌ 
துர்க்கை அம்மன்‌, கிழக்கு திசையை நோக்கியபடி எழுந்தருளியுள்ளார்‌. 
“விஷ்ணு துர்க்கை” அம்சமாக, கமலபீடத்தில்‌ அபய ஊறு ஹஸ்தத்துடன்‌, 
மேற்கரங்களில்‌ சங்கு சக்கரம்‌ தாங்கி நீன்ற கோலத்தில்‌ காட்சி தருகிறாள்‌ 
வனதுர்க்கைஅம்மன்‌. 

பொதுவாக, மகிஷாசுரனை வதம்‌ செய்யும்‌ கோலத்தில்‌ 
காணப்படும்‌ துர்க்கை அம்மன்‌, இத்திருத்தலத்தில்‌, செளபாக்கியம்‌ 
அருளும்‌ சாந்தவடிவம்‌ கொண்டுள்ளது தனிச்சிறப்பு ஆகும்‌. 

கதிராமங்கலம்‌ அருகில்‌ உள்ள தேரழுந்தூர்‌ கவிச்சக்கரவர்த்தீ 
கம்பன்‌ அவதாரத்தலம்‌. 


தை அ 0A 


துர்க்கையின்‌ சிறந்த பக்தனான கம்பன்‌, மழைக்காலத்தில்‌ 
குனது இல்லத்துக்‌ கூரை சிதைந்தது கண்டு, துர்க்கையை வேண்டிட, 
நெற்கதிர்களால்‌ கூரை வேயப்பட்டிடக்‌ கண்டார்‌. கதீர்வேய்ந்த நாயகி: 


என்று அவர்‌ துர்க்கை அம்மனைப்‌ போற்றிப்‌ பாடியதாக கூறுவர்‌. 


திருவிழாக்கள்‌ : தைவெள்ளி, ஆடிவெள்ளி, நவராத்தீரி 

ரயில்நிலையம்‌ : குத்தாலம்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்கோடிக்காவல்‌ - 612 804 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04364-232344 

மின்னஞ்சல்‌ : pasupatheeswarar.temple@gmail.com 


அருகில்‌ உள்ள : உத்வாகநாதசுவாமி திருக்கோயில்‌ 
திருக்கோயில்‌ திருமணஞ்சேரி. 


வெற்றிச௲ூட வெற்றிலை மாலை 


வீரபத்திரருக்கு 'எவற்றிமாலை அணிவித்தல்‌ 
ஒரு சிறப்பு வழிபாடூ ஆகும்‌. 

செங்கல்பட்டு அருகில்‌ உள்ள அனுமந்தபுரம்‌ 
திருத்தலத்தில்‌ ஐந்தடி உயரங்கொண்டு, வில்‌, அம்பு, 
கத்தி, கேடயம்‌ ஆகியவற்றுடன்‌ கம்பீரமாக தரிசனம்‌ 
தருகிறார்‌ வீரபத்திரர்‌. 

வீரபத்திரருக்கு 12,800 வெற்றிலைகளை 
மாலையாகக்‌ கட்டி, 'வெற்றிலைப்படல்‌ சிறப்பு 
வழிபாடு செய்தால்‌ வெற்றி நீச்சயமாம்‌! 





பட்டுக்கோட்டையைச்‌ சுற்றி 


காசவளநாடூ கோவில்‌ 


பருத்தியப்பர்‌ கோயில்‌ 
ஒரத்தநாடு 
ஆலந்தூர்‌ 
முசிறி 
ஒரத்தநாடு மதுக்கூர்‌ 


வெட்டுவாங்கோட்டை 


பட்டுக்கோட்டை 


பரப்பலக்கோட்டை 


அதிராம்பட்டினம்‌ 





்‌ பட்டுக்கோட்டையைச்‌ சுற்றி 





1. காசவளநாடூ கோவில்‌ 248-249 
2. பருத்தியப்பர்‌ கோயில்‌ 250-251 
3. வெட்டுவாக்கோட்டை 252-253 
4. பட்டுக்கோட்டை 254-255 
5. பாலத்தளி 256-257 
6. கரம்பயம்‌ 258-259 
7. முசிறி 260 

8. மதுக்கூர்‌ 261 

9. திருச்சிற்றம்பலம்‌ 262 

10. பரக்கலக்கோட்டை 263-265 
11. அதிராம்பட்டினம்‌ 266-267 


12. ஆலத்தூர்‌ 268 





அருள்மிகு 
ஜம்புகேசுவரர்‌ திருக்கோயில்‌ 
காசவளநாடு 





குஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும்‌ சாலையில்‌, மேல 
உளூரிலிருந்து கிழக்கே 7 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 

சிவபெருமான்‌ நீலம்‌, நீர்‌, கீ, காற்று, ஆகாயம்‌ எனும்‌ ஐம்பூத 
வடிவமாக விளங்குகிறார்‌. இவற்றை பஞ்சபூத தலங்கள்‌ என்பர்‌. 
இப்பஞ்சபூதங்களில்‌ ஒன்றான தீருவானைக்காவில்‌ நீர்‌ தீரளின்‌ வடிவமாக 
விளங்கும்‌ ஆனைக்கா அண்ணல்‌ வெண்நாவல்‌ மரத்தின்‌ கீழ்‌ அருள்‌ 
புரிவதால்‌ அவரது திருநாமம்‌ ஜம்புகேசுவரர்‌ என்பதாகும்‌. 

நீரின்‌ தன்மையாகிய ஆனைக்கா அண்ணல்‌ எழுந்தருளி 
அருள்பாலிக்கும்‌ மற்றொரு சோழநாட்டுத்‌ தலம்‌ காசவளநாடூ கோவிலூர்‌ 
சிவாலயம்‌ ஆகும்‌. அம்பாள்‌ அகிலாண்டேஸ்வரி, தலமரம்‌ பலா மரம்‌. 

சோழ மண்டலத்தை மாமன்னன்‌ இராசராசசோழன்‌ 
வளநாடூகளாகவும்‌, நாடுகளாகவும்‌, கூற்றங்களாகவும்‌, ஊர்களாகவும்‌ 
பகுத்து ஆட்சி புரிந்த பெருமையை இவ்வூர்‌ காட்டுகிறது. 

காசவளநாட்டு கோவிலூர்‌ ஜம்புகேசுவரம்‌ சோழர்‌ காலத்து 
கோவிலாகும்‌. ஆயிரம்‌ ஆண்டூகளுக்கு முன்னர்‌ சோழப்‌ பேரரசர்களால்‌ 


கோயில்‌ கட்டப்பட்டது. 


அனா... அனார்‌. 


தெற்குப்‌ பிரகாரத்தில்‌ தற்போதைய தல மரமாக விளங்கும்‌ பெரிய 
பலா மரத்தின்‌ அருகே உள்ள கல்தூணில்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்திய கல்வெட்டு ஒன்று உள்ளது. இதில்‌ இறைவன்‌ திருவானைக்கா 
உடையார்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது. கருவறையின்‌ வடமேற்கு 
கோஷ்டத்தின்‌ மேலுள்ள மகர தோரணத்திீன்‌ நடுவேமீன்‌ மீது அமர்ந்துள்ள 
மச்சேந்தீரர்‌ எனும்‌ மச்சமுனியின்‌ திருவடிவம்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
அருகே பன்றியைக்‌ கட்டி தோளில்‌ தூக்கீ வரும்‌ இருவரின்‌ உருவரும்‌, 
பெண்‌ ஒருத்தீயின்‌ உருவமும்‌ உள்ளன. 

வடபுற தேவகோஷ்டத்தின்‌ மகிஷனின்‌ தலையின்‌ மீது துர்க்கா 
தேவியின்‌ தீருவுருவம்‌ உள்ளது. தீருக்காமகோட்டம்‌ எனும்‌ அம்பாள்‌ 
திருக்கோயிலில்‌ அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி நின்ற திருக்கோலத்தில்‌ 
மேல்‌ இருகரங்களில்‌ மழுவும்‌ அக்கமாலையும்‌ ஏந்தி, கீழிரு கரங்களால்‌ 
அவயமும்‌, பரதமும்‌ காட்டி அம்பாள்‌ அருள்பாலிக்கின்றாள்‌. 
இவ்வம்பிகை நீர்திரளாக எடுத்து வழிப்பட்ட லிங்கமே ஜம்புகேஸ்வரர்‌ 
ஆவார்‌. இவர்‌ சக்தி பீட நாயகி ஆவார்‌. இரண்டாம்‌ திருக்கோபுரத்தில்‌ 
உள்ள கல்வெட்டு ஒன்றில்‌ ஆண்டிப்பெருமாள்‌ என்பார்‌ தேவாரம்‌ பாடும்‌ 
ஓதுவாராக பணியாற்றிய செய்தி குறிப்பிடப்பட்டூள்ளது. 


தீருவிழாக்கள்‌ : பங்குனி உத்திரத்தையொட்டி பத்து நாள்‌ 
திருவிழா நடைபெறுகிறது. 

ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : காசவளநாடு புதூர்‌ - 614 904 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7.30 மணிமுதல்‌ பகல்‌ 12.00 வரை 
மாலை 4.30 மணிமுதல்‌ ரவு 8.00 வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 


பஞ்சான்னம்‌ 


1. எள்ளன்னம்‌ 2. கடுகன்னம்‌ 3. புளியன்னம்‌ 


4. பயிற்றன்னம்‌ 5. உளுந்தன்னம்‌ 





அருள்மிகு 
பாஸ்கரேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
பருத்தியப்பர்கோயில்‌ 
“ வின்கொண்ட தூமதி கூடிநீடூ விரிபுன்‌ சடைதாழப்‌ 
பெண்கொண்ட மார்பில்‌ வெண்‌ ணீறுபூசிப்‌ பேணார்‌ பலிதேர்ந்து 
கண்கொண்ட சாயலொ டேர்கவர்ந்த கள்வர்க்‌ கீடம்போலும்‌ 
பண்கொண்ட வண்டினம்‌ பாடியாடும்‌ பரிதீந்‌ நியமமே” 
- திருஞானசம்பந்தர்‌ 





பத்த 


குஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும்‌ சாலையில்‌, 
ஒரத்தநாட்டுக்கு வடக்கே, “மேல உளூர்‌' எனும்‌ ஊரில்‌ இருந்து சற்று 
விலகிச்‌ செல்லும்‌ சாலையில்‌ 2 கி.மீதொலைவில்‌ உள்ளது. 

“பரிதீ' என்ற பெயரில்‌ சூரியன்‌ அழைக்கப்படுகிறார்‌. 
இத்திருத்தலம்‌ “பரிதீநீயமம்‌' என்றழைக்கப்பட்டது. கொடிய குன்ம 
நோயினால்‌ அவதியுற்ற சூரியன்‌, இத்தலத்திற்கு வந்து “கரிய 
தீர்த்தத்தை உருவாக்கி, அதில்‌ நீராடி, பெருமானை வழிபட்டு நலம்‌ 
பெற்றான்‌ என்கிறது தலபுராணம்‌. சூரிய தோஷ பரிகாரத்தலம்‌. 


சு அ 0A 


கிருப்பரிதி நியமம்‌, பரிதியப்பர்‌ கோயில்‌ என்று பெயர்‌. திருக்‌ 
கோயிலின்‌ எதிரில்‌ கூரியதீர்த்தமும்‌, பின்னே சந்திர, வேத தீர்த்தங்களும்‌ 
உள்ளன. தலமரம்‌ - அரசு. பங்குனி மாதத்தில்‌ 17,18,19 தேதிகளில்‌ 
கருவறைக்குள்‌ சூரியனின்‌ செங்கதீர்கள்‌ நேராகச்‌ சென்று, 
பருத்தியப்பரின்‌ திருமேனியைத்‌ தழுவுகீன்றன. 
புறாவிற்காக தன்னுயிரையே அளிக்க முன்வந்த சிபி சக்ரவர்த்தி, 
ஆட்சிப்‌ பொறுப்பை மகனிடம்‌ தந்துவிட்டு திருத்தல யாத்திரை மேற்‌ 
கொண்டான்‌. வரும்‌ வழியில்‌, இத்திருத்தலத்தில்‌ சற்று இளைப்பாறினான்‌. 
அவனது குதீரைச சேவகன்‌, குதிரைக்காக புல்‌ சேகரிக்கும்போது, அவனது 
ஆயுதம்‌ பட்டு, சிவலிங்கத்‌ திருமேனி வெளிப்பட்டது. அதனை சிபி 
சக்கரவர்த்தி ஆராதித்தான்‌ என்று கூறுவர்‌. மூலவர்‌ - சுயம்பு மூர்த்தி. 
ஐந்துநிலை இராஜகோபுரமும்‌, இரண்டு உள்சுற்றுகளும்‌ 
கொண்ட பெரிய திருக்கோயில்‌. முன்றுநிலை கோபுரத்துடன்‌ அம்மன்‌ 
சந்நீதி, தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலவர்‌ 3 1/2 அடி உயர 
திருமேனி. சதுர ஆவுடையாருடன்‌ பாஸ்கரேசுவரர்‌ நோக்கியபடி 
நந்திக்கு பின்னே சூரியபகவான்‌ உள்ளார்‌. மங்களநாயகி என்ற 
திருநாமத்துடன்‌ நான்கு கரங்களுடன்‌ அன்னை எழுந்தருளியுள்ளாள்‌. 
திருஞானசம்பந்தர்‌ பதிகம்‌ பெற்றது. ஒவ்வொரு தமிழ மாதமும்‌ 
முதல்‌ தேதியன்று பக்தர்கள்‌ திரளாக தேரோடும்‌ வீதிகளில்‌ “வீதிப்‌ 
பிரதட்சணம்‌” செய்கின்றனர்‌. 
தீருவிழாக்கள்‌ : பங்குனி உத்திரத்தையொட்டி, திருவிழா 
நடைபெறுகிறது. 
அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : பருத்தியப்பர்கோயில்‌. 
வழிபாட்டு நேரம்‌: காலை 6.30 மணி முதல்‌ பகல்‌ 12.30 வரை 
மாலை 4.00 மணி முதல்‌ இரவு 8.00 வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


ச 0A 


அருள்மிகு 
செல்லியம்மன்‌ திருக்கோயில்‌ 


வெட்டுவாக்கோட்டை 


பட்டுக்கோட்டைக்கு வடமேற்கில்‌, புதுக்கோட்டை செல்லும்‌ 
சாலையில்‌ 15 கி.மீ தொலைவில்‌ உள்ள ஊரணிபுரம்‌ அருகில்‌ உள்ளது. 

குருடைக்‌ கானகம்‌ உகந்த காளி என்றும்‌ “அறுவர்க்கிளைய 
நங்கை' என்றும்‌ காளியை இளங்கோவடிகள்‌ சிறப்பித்துக்‌ கூறுகிறார்‌. 
அந்த மாகாளிப்‌ பல்வேறு தீருத்தலங்களில்‌ வெவ்வேறு தீருநாமங்களைக்‌ 
கொண்ட எழுந்தருளுகிறாள்‌. 

செல்லியம்மனும்‌ அவளே! செல்லாண்டியம்மனும்‌ அவளே! 
சொல்லீ சுவரியும்‌ அவள்தான்‌! பீடையை, துன்பத்தை அறுப்பவளே 
பீடாஹாரி என்று அழைக்கப்பட்டு “பிடாரியம்மன்‌' ஆனாள்‌. வடக்கு 
வாசலில்‌ காவல்‌ இருந்தபடி “வடக்கு வாயிற்‌ எசல்வி' என்றும்‌, சொல்லி 
என்றும்‌ அழைக்கப்பட்டவள்‌. 

கொடியோரை ஒறுத்து நல்லோரைக்‌ காத்தீடும்‌ வடிவமாக எட்டு 
கரங்கள்‌, நான்கு கரங்கள்‌ என்று வெவ்வேறு வடிவமும்‌ கொள்கிறாள்‌. 

பகைவர்களை அழித்திடும்‌ பத்ரகாளியாக, கரங்களில்‌ 
ஆயுதங்களை ஏந்தியபடி, அசுரனை மாயத்த கோலகத்தீலும்‌ காட்சி 
தருகிறாள்‌. நீலகண்டியம்மன்‌ என்று நீல நீறத்தில்‌ நீலியாகவும்‌ 
ஒரு திருத்தலத்தில்‌ காட்சி தருபவள்‌ அவள்‌. 

காவல்‌ தெய்வமாக முனியாண்டவரும்‌, முத்துமாரியம்மன்‌ 
திருக்கோயிலும்‌ அருகில்‌ உள்ளது. 


திருவிழாக்கள்‌ : பங்குனியில்‌ தேரோட்டத்துடன்‌ தீருவிழா 


அன்னதானம்‌ 


: மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 


ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 


அஞ்சலகம்‌ 


: ஊரணிபுரம்‌ 


வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 


மாலை 4 மணி முதல்‌ ரவு 7 மணி வரை 
நாள்‌ தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


ஒருப்பத்தோரு ஆசன வகைகள்‌ 


பம பல்‌ பம்‌ உம்‌ பல 


அர்த்த வைதஸ்தீக ஸ்தானகம்‌ 
ஆலீடாசனம்‌ 

ஊத்குடிகாசனம்‌ 
ஊர்த்துவஜானு 

ஏகபாத ஸ்தானகம்‌ 

கமபாத ஸ்தர்னகம்‌ 
கருடாசனம்‌ 

காயோத்‌ சர்க்கம்‌ 

சயனாசனம்‌ 


. சுகாசனம்‌ 


. பத்மாசனம்‌ 


. பிரத்யாவீடாசனம்‌ 


. மகாராஜல்லாசனம்‌ 

. யோகாசனம்‌ 

. லளிதாசனம்‌ 

. வீராசனம்‌ 

. வைசாக ஸ்தானகம்‌ 

. வைதஸ்தீக ஸ்தானகம்‌ 


20.வைஷ்ணவம்‌ 


21. ஸ்வஸ்தீகாசனம்‌ 





அருள்மிகு 
நாழியம்மன்‌ திருக்கோயில்‌ 


பட்டுக்கோட்டை 





குஞ்சாவூருக்கு தென்கிழக்கே 47 கி.மீ தொலைவில்‌ பட்டுக்கோட்டை 
உள்ளது. வீரமாநகர்‌ வெள்ளைநாடூ என்று அழைக்கப்பட்ட பகுதியாகும்‌. 
முன்பு காட்டுப்பிரதேசமாக இருந்ததாம்‌. 

மன்னர்‌ சரபோஜி வேட்டையாட வந்தபோது, காட்டில்‌ ஒரு அழகான 
பெண, சர்வாபரண பூஷியதையாக நீற்பதைக்‌ கண்டு, அவளைப்‌ பின்‌ 
தொடர்ந்தார்‌. 

அரசர்‌ பின்தொடர அந்தப்‌ பெண்‌, தீடீரென ஒரு புதரில்‌ மாயமாக 
மறைய. அங்கு வந்த சரபோஜி மன்னர்‌ இரண்டரையடி உயரக்‌ 
கற்சிலை ஒன்றைக்‌ கண்டார்‌. கோட்டை சிவன்‌ கோயில்‌ குருமார்களை 
அழைத்து, அந்த சிலைக்கு உரிய பூஜைகள்‌ செய்து அங்கேயே ஒரு 
கோயிலும்‌ எழுப்பினார்‌. 

மூன்று குதிரைகள்‌ முன்னே காவல்‌ நீற்க, அம்மன்‌ சந்நீதீ 
முன்னே சிம்மம்‌ மண்டியிட்டுக்‌ காத்திருக்கிக்கிறது. 5 நீலை 
இராஜகோபுரம்‌ உள்ளது. 


சு அ 000000 


குன்னை நாடி வருவோருக்கெல்லாம்‌ நலம்‌ அளிக்கும்‌ 
தெய்வமாகக்‌ காட்சி தருபவள்‌ தான்‌ நாடியம்மன்‌. திருவிழாக்‌ காலத்தில்‌, 
பதுமைகள்‌ பூச்சொரியும்‌ நிகழ்ச்சி, மிகவும்‌ சிறப்பானதாகும்‌. 

நாடியம்மன்‌ கோயில்களைத்‌ தவிர கோட்டை சிவன்கோயில்‌ 
விசுவநாதர்‌ திருக்கோயில்‌ ஆகீயவற்றுடன்‌, ஆற்றுப்பாலம்‌ அருகில்‌ 
பழமையான மிகப்பெரிய பள்ளிகொண்ட பெருமாள்‌ கோயிலும்‌ 
உள்ளது. 


அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்படும்‌. 

ரயில்நிலையம்‌ : பட்டுக்கோட்டை 

அஞ்சலகம்‌ : பட்டுக்கோட்டை - 614 602 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04373-257265 


மின்னஞ்சல்‌ உ www.nadiyammantemple@gmail.com 


பஞ்சவேல்‌ பரமசிவம்‌ 
ஐந்து வேல்களை நட்டு அவைகளையே 
பரமசிவனாக எண்ணி வழிபடும்‌ வழக்கம்‌ கொங்கு 
மாவட்டங்களில்‌ காணப்படுகிறது. இத்தகைய 
கோயில்‌ பொள்ளாச்சிக்கு அருகில்‌ கப்ளாங்கரை 
கூல்‌ அளந்தான்‌ கறை -யில்‌ உள்ளது. பூரான்‌, 


தேள்கடி போன்ற விஷக்கடிகளுக்கு தீர்த்தம்‌ 
மருந்தாக வழங்கப்படுகிறது. 





அருள்மிகு 
துர்க்கையம்ன்‌ திருக்கோயில்‌ 
பாலத்தளி 


பட்டுக்கோட்டை - அறந்தாங்கி சாலையில்‌ 4 கி.மீ தொலைவில்‌ 
உள்ள உதய சூரியபுரத்திற்கு அருகில்‌ உள்ளது பாலத்தளி. 

பாலைமரங்கள்‌ நீறைந்த பகுதியாதலால்‌ பாலத்தளி எனும்‌ 
பெயர்‌ ஏற்பட்டது. இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ கண்டறியப்பட்ட 
திருக்கோயில்‌. 

மேய்ச்சலுக்கு வந்த பசுக்கள்‌ தானாவே ஒரு இடத்தில்‌ பால்‌ 
சொரிந்து நிற்பதைக்‌ கண்டூ அங்கிருந்த மக்கள்‌ அவ்விடத்தைத்‌ தோண்ட, 
நீன்ற கோலத்தில்‌ அம்மனின்‌ திருஉருவச்‌ சிலையைக்‌ கண்டிட, அருகில்‌ 
சயனக்கோலத்தில்‌ஒருஅழகியசிலையையும்‌, மண்டபத்தையும்‌ கண்டனர்‌. 

நின்ற கோலத்தில்‌ உள்ள என்னைச்‌ சுற்றிலும்‌ ஒரு கோயில்‌ 
எழுப்புக!' என்று அசரீரி கேட்க, கிடந்த கோலம்‌ கிடந்தபடியே யிருக்கட்டும்‌! 
என பாதீரங்கோட்டையை ஆண்டவர்கள்‌, அம்மனுக்கு மேற்கு தீசை 
நோக்கீய கோயில்‌ ஒன்றை எழுப்பினர்‌. 

நான்கு கரங்கள்‌ கொண்டூ சங்கு சக்கரமேந்தியபடி அபய 
ஹஸ்தமாக எருமைத்தலையின்‌ மீது நின்றபடி காட்சிதருகிறாள்‌ 


துர்க்கை அம்மன்‌. 


திருவிழாக்கள்‌ : வைகாசிவிசாகம்‌, ஆடிப்‌ பூரத்தையொட்டி ஆடிப்‌ 
பெருந்‌ தீருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றன. 

அன்னதானம்‌  : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானம்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : பட்டுக்கோட்டை. 

அஞ்சலகம்‌ : குறிச்சி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது. 


மின்னஞ்சல்‌ s eodurgaiammantemplepal@gmail.com 


தமிழ்மொழியும்‌ முருகனும்‌ 

முருகனின்‌ பன்னிரு கரங்களும்‌ 12 
உயிர்‌ எழுத்துக்களை குறிக்கும்‌ ஆறு தலைகள்‌ 
வல்லினம்‌, மெல்லினம்‌, இடையினம்‌ 
என்பவறறில்‌ ஒவ்வொரு பிரிவிலும்‌ உள்ள ஆறு 
எழுத்துக்களை குறிக்கும்‌. அவனது வேல்‌ ஆயுத 
எழுத்தை குறிக்கும்‌. “முருக? என்ற சொல்லில்‌ 
மு-மெல்லினம்‌, ௬-இடையினம்‌, கு-வல்லினம்‌ 


ஆகும்‌. தமிழ்‌ என்ற சொல்லில்‌ த-வல்லினம்‌, 


மி - மெல்லினம்‌, ழ-இடையினம்‌ ஆகும்‌. எனவே 
தமிழோசை இணைந்த தமிழ்க்கடவுள்‌ ஆகிறான்‌ 
முருகன்‌. 











இராகு தோஷம்‌ போக்கும்‌ 
பாலத்தளி துர்க்கை அம்மன்‌ 





அருள்மிகு 
முத்துமாரியம்மன்‌ திருக்கோயில்‌ 


கரம்பயம்‌ 





பட்டுக்கோட்டைக்கு வடக்கே, ஒரத்தநாடு செல்லும்‌ சாலையில்‌ 
8 கி.மீதொலைவில்‌ உள்ளது. 

கரம்பயம்‌ முத்துமாரியம்மன்‌, இப்பகுதியில்‌ தனிச்சிறப்போடூ 
விளங்கிடும்‌ கண்கண்ட தெய்வம்‌, வேனிற்காலத்தீல்‌ மக்களிடையே 
தோன்றிடும்‌ வெப்ப நோய்களைத்‌ தானே ஏற்றுக்கொண்டூ முத்து 
மாரியம்மன்‌ எனும்‌ பெயரோடு விளங்குகிறாள்‌ அன்னை. 

அக்னிமகுடம்‌ தரித்து, மேல்‌ இரு கரங்களில்‌ உடுக்கையும்‌, 
வஜ்ராயுதமும்‌ ஏந்தி, முன்‌ வலது கரத்தில்‌ சிறிய கத்தியும்‌, இடது கரத்தில்‌ 
கபாலமும்‌ ஏந்தியபடி எழுந்தருளியுள்ளாள்‌ முத்துமாரியம்மன்‌, வலது 
காதில்பத்ர குண்டலமும்‌, இடது காதீல்‌ மகர குண்டலமும்‌ அணிந்துள்ளாள்‌. 

ஐந்துநிலை இராஜகோபுரம்‌ கொண்ட அழகிய கோயில்‌, கரம்பயம்‌ 
கிராமத்தில்‌ நடுநாயகமாக விளங்குகிறது. 

பங்குனி, சித்திரை மாதங்களில்‌ விழாக்கோலம்‌ கண்டு, மக்கள்‌ 
வெள்ளம்‌ நிறைந்திருக்கும்‌ சந்நீதியாக முத்துமாரியம்மன்‌ அருள்‌ 
பாலிக்கிறாள்‌. 


ணட: அண்‌. 


திருவிழாக்கள்‌ 


அன்னதானம்‌ 


ரயில்‌ நிலையம்‌ 
அஞ்சலகம்‌ 


வழியாட்ட நேரம்‌ : 


அருகில்‌ உள்ள 
திருக்கோயில்‌ 


3 பங்குனி - சித்திரை 
: மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 


அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானம்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 


: பட்டுக்கோட்டை. 


: கரம்பயம்‌ 


காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 


: அருள்மிகு கைலாசநாதர்‌ திருக்கோயில்‌ 


கரம்பயம்‌. 


திருநீற்று மகிமை 


கருத இனியது 
காண இனியது 
பரவ இனியது 
பூச இனியது 
பேச இனியது 


இருமைக்கும்‌ உள்ளது 
உண்மையில்‌ உள்ளது 
சமயத்தீல்‌ உள்ளது 
வேதத்தீல்‌ உள்ளது 
வானம்‌ அளிப்பது 
வானவர்‌ அளிப்பது 
முனிவர்‌ அணிவது 
வருத்தம்‌ தவிர்ப்பது 
குராவனம்‌ ஆவது 
பராவனம்‌ ஆவது 
குக்கோர்‌ புகழ்வது 
தேசம்‌ புகழ்வது 





துதிக்கப்படூவது 
பயிலப்படூவது 
இராவணன்‌ மேலது 
வானவர்‌ மேலது 


ஓதத்‌ தகுவது 
எண்ணத்‌ தகுவது 
ஏத்தும்‌ தகையது 


மானம்‌ தகைவது 


குராவணம்‌ ஆவது 
பராவணம்‌ ஆவது 


துயிலை தடூப்பது 
அவலம்‌ அறுப்பது 
பாவம்‌ அறுப்பது 
ஆசை கெடுப்பது 
எயிலது அட்டது 
வெண்துயர்‌ தீர்ப்பது 


, ன்‌ 4 
2 a TnL 





=, = =k [| ட்‌ m= | இ 

பனு ட்டா பட ப 1 [யுக பட்டர்‌ கப ப இற 
்‌ TI ரன உ ரஸ்னா அய ர்‌ ஸ்‌ 
- டந்து. ட ஐ ஜா ப்‌ யர 1. ல ள்‌ i ளா ட்‌ க ்‌ டன 







டக க 
km: 


கரம்பயம்‌ முத்துமாரியம்மன்‌ 


ணை... அணல்‌. 


அருள்மிகு 
கைலாசநாதர்‌ திருக்கோயில்‌ 


முசிறி 


பட்டுக்கோட்டைக்கு வடகிழக்கே 10 கி.மீ. தொலைவில்‌ 
மதுக்கூருக்கு மேற்கில்‌ உள்ள தீருத்தலம்‌. 'முசிறியம்‌' என்று வழங்கப்‌ 
படுகிறது. தற்போது “முசிறி” என்று வழக்கில்‌ உள்ளது. 

முசுகுந்த சக்ரவர்த்தி வழிபட்ட திருத்தலம்‌ - முற்பிறவியில்‌ 
குரங்கு உருவம்‌ கொண்டவன்‌. அசுரர்களுடன்‌ நீகழ்ந்த போரில்‌ 
தேவேந்தீரனுக்குத்‌ துணையாக நீன்று, வெற்றி ஈட்டித்‌ தந்தவன்‌ - 
அதற்கு நன்றிக்‌ கடனாக, தேவேந்திரன்‌ முசுகுந்த சக்ரவர்த்திக்கு 
“சப்தவிடங்கர்‌' எனப்படும்‌ ஸ்படிக லிங்கங்களைப்‌ பரிசாகக்‌ 
கொடுத்தான்‌. அவைதான்‌ திருவாரூரிலும்‌, அதனைச்‌ சுற்றிலும்‌ உள்ள 
எழுசப்தவிடங்கத்‌ தலங்களாகத்‌ திகழ்கின்றன. தமிழ்நாட்டில்‌ 
வெவ்வெறு மாவட்டங்களில்‌ “முசிறி என்றழைக்கப்படும்‌ திருத்தலங்கள்‌ 
உள்ளன. 

முசிறி திருத்தலத்தில்‌ புகழ்மிக்க கைலாசநாதர்‌ திருக்கோயில்‌ 
உள்ளது. அன்னை “எபரியநாயகீ யாக எழுந்தருளியுள்ளார்‌. 


திருவிழாக்கள்‌ : தமிழ்ப்புத்தாண்டு 

ரயில்நிலையம்‌ : பட்டுக்கோட்டை 

அஞ்சலகம்‌ : முசிறி 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு அமிர்தகடேசுவரர்‌ திருக்கோயில்‌ 

திருக்கோயில்‌ மதுக்கூர்‌ 


அருள்மிகு 
அமிரதகடேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


மதுக்கூர்‌ 


பட்டுக்கோட்டை - மன்னார்குடி சாலையில்‌, வடகிழக்கே 11 கி.மீ 
தொலைவில்‌ அமைந்துள்ளது. முசிறிக்கு கிழக்கே 2 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. 

பாற்கடலைக்‌ கடைந்தபோது கிடைத்த “அமிர்தமே' சிவலிங்கமாக 
மாறியதால்‌, இறைவன்‌ அமிர்தகடேசுவரர்‌ எனும்‌ தீருநாமங் 
கொண்டூள்ளார்‌. தேவர்களும்‌, அசுரர்களும்‌ பாற்கடலைக்‌ கடைந்து 
அமுத கலசம்‌: வெளிப்பட்டதும்‌, அன்னை எப்படிப்‌ பங்கிடுவது என்று 
தீர்மானிக்கும்‌ முன்பாக, நீராடச்‌ சென்று விட்டனர்‌. அப்போது தரையில்‌ 
வைத்த “அமிர்த கலசமே' சிவலிங்கத்‌ திருமேனியாக மாறியதாம்‌. 
அமிர்தகடேசுவர மார்க்கண்டேயர்‌ வழிபட்டு காலனிடமிந்து தன்னைக்‌ 
காத்துக்‌ கொண்டார்‌. 

மகாமண்டபத்தின்‌ முகப்பில்‌ சுதை வடிவில்‌, தேவர்களும்‌, 
அசுரர்களும்‌ மந்தர மலையை, வாசுகியைக்‌ கொண்டு கடைவதும்‌, 
அமிர்தகடேசுவரர்‌ எழுந்தருளுவது போன்ற கலைநயமிக்க சிற்பம்‌ 
தலபுராணத்தீற்கு வலுவூட்டுகிறது. அன்னை “மங்களாம்பிகை' எனும்‌ 
தீருநாமங்கொண்டூ எழுந்தருளி உள்ளார்‌. 


திருவிழாக்கள்‌ : தமிழ்ப்புத்தாண்டு 

ரயில்நிலையம்‌ : மன்னார்குடி 

அஞ்சலகம்‌ : மதுக்கூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு நாடியம்மன்‌ திருக்கோயில்‌ 

திருக்கோயில்‌ பட்டுக்கோட்டை. 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
புராதன வனேசுவார்‌ திருக்கோயில்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
பட்டுக்கோட்டைக்கு தென்‌ மேற்கே 15 கி.மீதொலைவில்‌ அமைந்தது 
திருச்சிற்றம்பலம்‌. 

பழைமையான என்ற பொருள்படி, புராதன என்ற 
அடைமொழியைக்‌ கொண்டு, ஈசுவரன்‌ இங்கு புராதன வனேசுவரராக 
எழுந்தருளியுள்ளார்‌. 

தானே முளைத்தெழுந்த திருமேனியாக புராதனவனேசுவரர்‌ 
மற்றும்‌ தனிச்‌ சந்நிதி கொண்டு அன்னை பெரியநாயகீயாக 
எழுந்தருளியுள்ள திருக்கோயில்‌. இத்திருத்தலத்தை “காசிக்கு வீசம்‌ 
கூட” என்றும்‌ கூறுவர்‌. 

“£பூவிழுங்கி விநாயகர்‌” என்று ஒரு அதிசயம்‌ இந்தத்‌ 
திருக்கோயிலில்‌ உள்ளது. அம்மன்‌ சந்நிதியை வலம்‌ வருவோர்‌, விநாயகரின்‌ 
காதில்‌ உள்ள சிறிய துளை ஒன்றில்‌ “பூ ஒன்றைச்‌ சொருகிவிட்டு, கோரிக்கை 
வைத்தபடி அம்மனை வலம்‌ வருவர்‌. 

சுற்றி வரும்போது, அவர்கள்‌ வைத்த ' பூ” விநாயகரின்‌ காதுக்குள்‌ 
போய்விடுவதைக்‌ காணலாம்‌. அதனையே விநாயகரின்‌ திருவருள்‌ 
தங்களுக்கு கிடைத்துவிட்டதாக மக்கள்‌ நம்புகின்றனர்‌. 


திருவிழாக்கள்‌  : தமிழ்ப்புத்தாண்டு, வைகாசி விசாகம்‌, 
மாசி மகம்‌ 

இரயில்‌ நீலையம்‌ : பேராவூரணி 

அஞ்சலகம்‌ : திருச்சிற்றம்பலம்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 


அருள்மிகு 
பொதுவடையார்‌ திருக்கோயில்‌ 


பரக்கலக்கோட்டை 





பட்டுக்கோட்டைக்கு கீழக்கே முத்துப்பேட்டை செல்லும்‌ 
பாதையில்‌ 12 கி.மீ.தொலைவில்‌ உள்ள திருத்தலம்‌. 

திங்கட்கிழமைகளில்‌ நள்ளிரவில்‌ மட்டுமே தரிசனம்‌. 
மிகப்பெரிய ஆலமரம்‌ ஒன்றின்‌ கீழ்‌, லிங்க வடிவில்‌ சந்தனக்‌ காப்பிட்டு, 
ஈசனின்‌ பாதங்களுக்கு பூஜைகள்‌ செய்யப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு 
முறை மட்டும்‌, பொங்கல்‌ திருநாள்‌ அன்று விடியலிலிருந்து மாலை 
வரை பொதுவுடையார்‌ தரிசனம்‌ (கல்‌ தரிசனம்‌ கிட்டும்‌. 

கார்த்த்கை சோமவாரத்தீல்‌ மட்டும்‌, நள்ளிரவில்‌ பல லட்சம்‌ 
மக்கள்‌ பங்கேற்று, நேர்த்திக்கடனாக ஆடு, மாடு, கோழி போன்ற 
கால்நடைகள்‌, தானியங்கள ஆகியவற்றை காணிக்கை யாக்கிச்‌ 
செல்லும்‌ அதிசயமும்‌ நீகமும்‌ திருக்கோயில்‌ இது. 

இல்லறமே சிறந்தது. துறவறமே சிறந்தது என வான்கோபர்‌, 
மகாகோபர்‌ என்ற இரு முனிவர்களிடையே வாதம்‌ எழுந்தது. 


தை க 000 


இந்தீரன்‌ முதலான தேவர்கள்‌ எவராலும்‌ அவர்களுக்கு 
விடையளிக்க முடியவில்லை. இறுதியாக இருவரும்‌ தில்லை ஆடல்‌ 
வல்லானிடமே தங்கள்‌ வாதத்தை முன்‌ வைத்தனர்‌. 

இருவரின்‌ வாதங்களையும்‌ கேட்ட எம்பெருமான்‌ அவர்களை 
தென்தீசை நோக்கீச சென்று, இரண்டூ பெரிய புளிய மரங்கள இருக்கும்‌ 
இடத்தில்‌ காத்திருக்கும்படி கூறினார்‌. அப்படியே இருவரும்‌ இத்தலத்தில்‌ 
அருகருகே இரு புளிய மரங்கள்‌ இருக்கக்‌ கண்டு அங்கேயே அமர்ந்திருந்து 
குவத்தைத்‌ தொடர்ந்தனர்‌. இறுதியாக ஒரு கார்த்திகை சோமவாரத்தன்று, 
நள்ளிரவில்‌ சிதம்பரத்தில்‌ பூஜைகள்‌ முடிந்ததும்‌, தனது பரிவாரங்களோடு 
எம்பெருமான்‌ இங்குள்ள வெள்ளால மரத்தீனடியில்‌ எழுந்தருளினார்‌. 
மகேசன்‌ அருளிய மகத்தான தீர்ப்பு 

இரு முனிவர்களுமே ஏற்கும்‌ வகையில்‌, இல்லறமாயினும்‌ சரி, 
துறவறமாயினும்‌ சரி, நல்லறமாக இருப்பின்‌ இரண்டுமே சிறந்தவை 
ஆகும்‌ எனப்‌ பொதுவான தீர்ப்பை திருவாய்‌ மலர்ந்தருளிவிட்டு, மறைந்து 
விட்டார்‌. ஈசன்‌ இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியதால்‌ மத்யபுரீசுவரர்‌, 
பொதுவுடையார்‌ என்ற தீருநாமமும்‌ பெற்றார்‌. 

இரு முனிவர்களும்‌ அமர்ந்திருக்கும்‌ சிலைவடிவுக்கு அருகில்‌ 
உள்ள புளியமரங்கள்‌ உறங்கும்‌ புளி, உறங்காப்புளி என்று க்ஷப்படுகிறது. 
கதவிற்கு பூஜை 

நடை அடைக்கப்பட்டிருக்கும்‌ போது, ஆலமரத்தின்‌ முன்னே 
அமைக்கப்பட்டூள்ள கதவிற்கே பூஜைகள்‌ செய்யப்படும்‌. ஆலமரத்தை 
வலம்‌ வரும்‌ மக்கள்‌, ஆல இலைகளையே இறைவனின்‌ பிரசாதமாகக்‌ 
கருதி எடுத்துச்‌ செல்கின்றனர்‌. 

வழக்கு மன்றங்களில்‌, பொதுவுடையார்‌ சாட்சியாக என்று கூற 
சாட்சியம்‌ அளிக்கும்‌ வழக்கமும்‌ இப்பகுதியில்‌ உள்ளது. அருகிலேயே 
நாகநாதசுவாமி திருக்கோயிலும்‌, பாலடியார்‌, பிடாரியம்மன்‌ கோயிலும்‌ 


உள்ளன. 


அணை... அனார்‌. 


திருவிழாக்கள்‌ 


அன்னதானம்‌ 


ரயில்‌ நிலையம்‌ 


அஞ்சலகம்‌ 


உ கார்த்திகை மாதம்‌ திங்கட்கிழமைகளில்‌ 


(சோமவாரம்‌) மற்றும்‌ பொங்கல்‌ பண்டிகை 
அன்றும்பல லட்சம்‌ மக்கள்‌ கூடி, தங்கள்‌ 
காணிக்கைகள்‌ செலுத்துவர்‌. பொங்கல்‌ 
திருநாள்‌ பகல்‌ பொழுது 


: மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 


அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 


: பட்டுக்கோட்டை 


: தாமரங்கோட்டை 


வழிபாட்டூ நேரம்‌ : தீங்கட்கிழமைகளில்‌ மட்டும்‌ நள்ளிரவு 12 மணி 


தொலைபேசி 


மின்னஞ்சல்‌ 


முதல்‌ விடியல்‌ வரையும்‌, தை மாதம்‌ பொங்கல்‌ 
திருநாள்‌ அன்று மட்டும்‌ பகலில்‌ கோயில்‌ நடை 
திறந்திருக்கும்‌. 


: 04373-283295 


₹ podhuvudaiyartemple@sancharnet.com. 


தொல்லியல்‌ காட்டும்‌ பசுபதி 


சிந்து சமவெளியில்‌ அமைந்த மொகஞ்சதாரோ 
எனுமிடத்தில்‌, தொல்லியம்‌ துறையினர்‌ மேற்கொண்ட 
ஆராய்ச்சியில்‌, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்புடன்‌ 
திகழந்திருந்த இரண்டு நகரஙளைக்‌ கண்டுபிடித்தனர்‌. 

அங்கு வாழ்ந்திருந்த மக்கள்‌ “சைவநெறி: மேற்‌ 
கொண்டிருந்ததையும்‌, அவர்கள்‌ வழிபட்டு வந்த தெய்வமாக 
‘பசுபதி யின்‌ உருவம்‌ கொண்ட முத்திரைகள்‌ விளக்குகின்றன. 


பத்மாசனத்தில்‌ அமர்ந்த நீலையில்‌ இரண்டு 
கொம்புகளுடன்‌ கூடிய தலைமுடியும்‌, அதன்‌ பின்னே 
ஆலமரக்கிளையும்‌ உள்ள முத்திரை அது: மூன்று 
கலைகளைக்‌ கொண்டதாக “பசுபதீ' காட்சி தருகிறார்‌. 








அ: : ': ணை 


கோட்டை 


ETE IT 
ரிது 
பாக்கலக்‌ 


அருள்மிகு 
அயயவரகேசுவரா்‌ திருக்கோயில்‌ 
அதிராம்பட்டினம்‌ 


“ திங்களூர்‌ திருவா தீரையான்‌ பட்டினமூர்‌ 
நங்களூர்‌ நறையூர்‌ நனிநா லிசை நாலூர்‌ 
குங்களூர்‌ தமிழாவென்று பாவிக்க நல்ல 
எங்களூர்‌ எய்தமான்‌ இடையா றிடைமருதே' 

- சுந்தரர்‌ 





பட்டுக்கோட்டைக்குத்‌ தென்கிழக்கே, 14 கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. திருவாதிரையான்பட்டினம்‌, அதிவீரராமன்பட்டினம்‌ 
என்றும்‌ முன்னர்‌ அழைக்கப்பட்ட திருத்தலம்‌. முத்துப்பேட்டைக்கு 
தெற்கே 13கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 
அட்டமாசக்தி பெற்ற மாமுனிவர்களில்‌ பைரவ முனிவர்‌ சூட்சம 
ரூபியாக வழிபடும்‌ சிறப்பைப்‌ பெற்றுள்ள தலம்‌ இது. 
“ஆதிரை லிங்கமாய்‌ ஆமரை சோதீயான்‌ 
ஆதிரை தானத்தீல்‌ அபயமென்றாளுபவன்‌ 
ஆதிரை வதழைல்‌ ஆகியும்‌ ஆதியில்‌ 
ஆதீருவாதிரை ஆலமர்‌ ஆரணா 
என்கிறது பழம்பெரும்‌ சித்தர்‌ பரிபாஷை பாடல்‌. 


கைன 


திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்து, பேரரசருமாக விளங்கியவன்‌ 
அதிவீரராமபாண்டியன்‌. இத்திருத்தலத்தில்‌ வழிபட்டு, வரலாற்று 
முக்கியத்துவம்‌ கொண்ட இந்நகருக்கு, 'அதீராம்பட்டினம்‌' எனும்‌ பெயர்‌ 
வரக்‌ காரணமாகி உள்ளான்‌. அதிவீரராம பாண்டியன்‌ திருவாதிரை 
நட்சத்திரத்தில்‌ பிறந்தவனாகையால்‌, தீருவாதீரையான்பட்டினம்‌ எனும்‌ 
சிறப்புப்‌ பெயரையும்‌ பெற்றுள்ளது. 

வன்னிமரத்தைத்‌ தலமரமாகக்‌ கொண்ட தீருத்தலம்‌. மூன்று நீலை 
இராஜகோபுரம்‌ கொண்ட அழகீய கோயில்‌. மூலவர்‌, அபயவரதேசுவரர்‌ 
கேட்டவரம்‌ அருளுபவராக எழுந்தருளியுள்ளார்‌. அன்னை அழகு 
தெய்வமாக சுந்தரநாயகீ என தீருநாமங்‌ கொண்டுள்ளாள்‌. 


திருவிழா : பங்குனி உத்திரம்‌, திருவாதிரை 
கொண்டாடப்படுகிறது. 

ரயில்நிலையம்‌ : அதிராம்பட்டினம்‌ 

அஞ்சலகம்‌ : அதிராம்பட்டினம்‌ - 614 701 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7.30 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4.30 மணிமுதல்‌ ரவு 8.30 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

அருகில்‌ உள்ள : அருள்மிகு சுந்தரேசுவரர்‌ திருக்கோயில்‌, 

திருக்கோயில்‌ தம்பிக்கோட்டை. 
மகிழவனநாதர்‌ திருக்கோயில்‌, 
மகிழங்கோட்டை. 


தீபம்‌ 
தீபத்திற்கு நெய்‌, எள்ளெண்ணெய்‌ ஆகிய இரண்டும்‌ 
உயர்ந்ததாகும்‌. தாமரை நூல்‌, வெள்ளெருக்கு நூல்‌, பருத்தி நூல்‌ 
என்பவற்றுள்‌ 21 இழை அல்லது 16 இழை அல்லது 14 இழை 
அல்லது 7 இழையால்‌ கற்பூரம்‌ கூட்டி திரி செய்து தீபம்‌ ஏற்ற 


வேண்டும்‌. தீயில்‌ எறியும்‌ சுடர்‌ நான்கு அங்குல உயரமாயின்‌ 
உத்தமம்‌. மூன்று அங்குல உயரமாயின்‌ மத்திமம்‌, இரண்டு அங்குல 
உயரமாயின்‌ அதமம்‌. 





அருள்மிகு 
வீரனார்‌ மற்றும்‌ அய்யனார்‌ திருக்கோயில்‌ 
ஆலத்தூர்‌ 





பட்டுக்கோட்டைக்கு வடகிழக்கே 10 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
மதுக்கூருக்கு மேற்கில்‌ 8 கி.மீ. 

காருடைய அய்யனார்‌, பூர்ண புஷ்கலாம்பிகையுடன்‌ எழுந்தருளி 
உள்ளார்‌. ஆலபெருகும்‌ அய்யனார்‌ என்று ஆலத்தூர்‌ அய்யனார்‌ சிறப்புப்‌ 
பெயர்‌ பெற்றுள்ளார்‌. அன்னை தீருமேனியம்மன்‌ என்று தீருநாமங்‌ 
கொண்டுள்ளார்‌. வீரனார்‌ தீர்த்தம்‌ கார்ப்பருகுஊரணியாக விளங்குகிறது. 


திருவிழாக்கள்‌ : பத்துநாட்கள்‌ சித்திரா பெளர்ணமி திருவிழா 
தேரோட்டம்‌, காவடி, அக்னிக்‌ கப்பரை 
ஏந்துதல்‌, விமரிசையாக நடைபெறுகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : பட்டுக்கோட்டை 

அஞ்சலகம்‌ : ஆலத்தூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04373 - 232029 ஸஆத்தாளூர 


சு க கவு 





காருடைய அய்யனாரின்‌ கார்பெருகு ஊரு ண்‌ யி ஸ்‌ 
நீர்‌ பெருக வேண்டி ஊர்‌ பெருகி கழுக்கும்‌ 
சித்திரைத்‌ தோ 





தி 








ச்‌ "| அ 


பேராஷாணியைச்‌ சுற்றி 


மருங்கப்பள்ளம்‌ 








பேராவஷூாணியைச்‌ சுற்றி 


1. ஏந்தல்‌ 324 - 325 
2. ஆத்தாளூர்‌ 326 - 327 
3. மருங்கப்பள்ளம்‌ 328 
4. ஏனாதிகரம்பை 62s 
5. பெருமகளூர்‌ 90 ES 
6. விளாங்குளம்‌ 332 - 333 


அருள்மிகு 
நீகைண்டப்பிள்ளையார்‌ திருக்கோயில்‌ 


ஏந்தல்‌ 





குஞ்சை மாவட்டத்தின்‌ தென்‌ கோடியிலுள்ள பேராவூரணி 
நகரில்‌ இருந்து அறந்தாங்கி செல்லும்‌ பாதையில்‌, மூடப்புளிக்காடூ 
ஏந்தல்‌ என்னுமிடத்தீல்‌ உள்ளது. 

பேராவூரணியிலிருந்து12 கி.மீ. மிகவும்பழமையானதிருக்கோயில்‌. 
பொதுவாக, வேறு எந்த பிள்ளையார்‌ கோயில்களில்‌ நடைபெறாத தீமிதித்‌ 
திருவிழாவும்‌, காவடி எடுத்தலும்‌, நீலக்கண்டப்பிள்ளையார்‌ கோயிலில்‌ 
நடைபெறுவது இதற்கு தனிச்சிறப்பு ஆகும்‌. 

தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்‌ துளசி மகாராஜா, தனது 
அமைச்சருடன்‌ ஆவுடையார்‌ கோயில்‌ நோக்கீச்‌ சென்று கொண்டிருந்தார்‌. 
அமைச்சர்‌ நீரிழிவு நோயினால்‌ அவதியுற்று இருந்த நிலையில்‌, அதற்கு 
மருந்துகாண அவரை அழைத்துச்‌ சென்றார்‌. பேராவூரணியைக்‌ கடந்த 
போது, சிவனடியார்கள்‌ பலர்‌, இத்தலத்தில்‌ நீலக்கண்டப்‌ பிள்ளையாரை 


வழிபட்டுக்‌ கொண்டிருந்ததைக்‌ கண்டார்‌. 


சை க 0000000 


சிவனடியார்களிடம்‌ மன்னர்‌, அமைச்சரின்‌ நீரிழிவு நோய்‌ நீங்கிட 
திருநீறு தருமாறு கேட்டார்‌. அவர்களும்‌ நீலகண்ட பிள்ளையாரைத்‌ 
துதித்து, திருநீறு தந்தனர்‌. அமைச்சரின்‌ உடலில்‌ தீருநீறு பூசியபோது, 
அதுவரை காணாத புத்துணர்ச்சி பெற்றார்‌. தனது நோய்‌ நீங்கிவிட்ட 
உணர்வையும்‌ பெற்றார்‌. அதனை அறிந்த மன்னரும்‌ மகீழ்ச்சியுற்று, 
திருக்கோயிலை விரிவாக்கம்‌ செய்து, பேராவூரணியை அடுத்துள்ள 
தென்னங்கொல்லையில்‌ ஒரு வேலி நிலத்தையும்‌ அளித்துள்ளார்‌. 

மூலவர்‌ நீலகண்டப்பிள்ளையார்‌, உற்சவங்கள்‌ அனைத்தும்‌ 
வள்ளி, தெய்வானையுடன்‌ எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானுக்கே 
நடைபெறுகின்றன. மார்கழி மாதத்தில்‌ நாள்தோறும்‌ காலையில்‌ பல 
நூற்றுக்கணக்கானவர்‌ நந்திக்கு தண்ணீர்‌ எடுத்து ஊற்றி நேர்ச்சை 
செலுத்துவது வழக்கம்‌. 

சித்திரை மாதத்தில்‌ நடைபெறும்‌ காவடித்திருவிழாவில்‌ பால்குடம்‌, 
பால்காவடி, பறவைக்காவடி, கரும்பு கட்டுதல்‌, தீமிதி போன்றவற்றில்‌ 
ஆயிரக்கணக்கான மக்கள்‌ பங்கேற்பர்‌. காதணி, திருமண விழாக்கள்‌ 
பெரும்‌ எண்ணிக்கையில்‌ நடைபெறும்‌. 


திருவிழாக்கள்‌ : சித்திரை மாதம்‌, 'காவடித்திருவிழா: 12 நாட்கள்‌ 
சிறப்பாக நடைபெறுகிறது. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தீன்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 


ரயில்‌ நிலையம்‌ : பேராவூரணி 





வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11மணிவரை 


மாலை 4 மணி முதல்‌ இரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 04373-233666 


சு கக 000A 


அருள்மிகு 
வீரமாகாளியம்மன்‌ திருக்கோயில்‌ 


ஆத்தாளூர்‌ 





குஞ்சை மாவட்டத்தின்‌ தென்‌ கோடியிலுள்ள பேராவூரணி நகருக்கு 
வடக்கே 2 கி.மீ தொலைவில்‌ உள்ளது ஆத்தாளூர்‌. அன்னையை 
ஆத்தா என்று அழைப்பது வழக்கம்‌. ஆத்தா எழுந்தருளியுள்ள ஊர்‌ 
ஆத்தாளூர்‌ ஆக மருவியுள்ளது. 

அம்மன்குளம்‌ புனித தீர்த்தம்‌ ஆகும்‌. வேப்பமரம்‌ மற்றும்‌ 
பன்னீர்‌ மரம்‌ தலமரங்களாகப்‌ போற்றப்படுகின்றன. மேற்கு திசை நோக்கிய 
பரிகாரத்‌ தலம்‌ ஆகும்‌. தலமரம்‌ - வேம்பு. 

தீய சக்திகளை அழித்து, பூவுலகில்‌ மானுடர்களைக்‌ காத்து 
அருள்புரியும்‌ வண்ணம்‌, எட்டூக்கரங்களோடூ எழுந்தருளி உள்ளாள்‌ 
மாகாளியம்மன்‌. எருமைக்‌ தலை கொண்டு அன்னை பராசக்தியையே 
எதீர்த்துப்‌ போர்புரிய வந்த அசுரனைக்‌ காலால்‌ மிதித்து, நல்லோரைக்‌ 
காத்திடும்‌ வகையில்‌ காட்சி தருகிறாள்‌. தீமைகளை அழித்து நன்மை 
கரும்‌ சக்தியாகிறாள்‌. 


சை க_க 0A 


திருவிழாக்கள்‌ : ஆடிப்பூரத்‌ தீருவிழா பத்து நாட்கள்‌ 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 


ரயில்‌ நிலையம்‌ : பேராவூரணி 









| 
காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8.00 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 04373- 232029 


வழிபாட்டூ நேரம்‌: 


மின்னஞ்சல்‌ : eoveeramakaliammantempleath@gmail.com 


துவாதச ஆதித்தர்கள்‌ 
சூரிய பகவானின்‌ அம்சமாக 12 ஆதித்தர்கள்‌ 
போற்றப்படுகின்றனர்‌. 
லோலார்க்கர்‌, உத்ராக்கர்‌, ஸம்பாதீத்தன்‌, திரளெபதி 
ஆதித்தன்‌, மயூராதித்தன்‌, ஹோலகாதிீத்தன்‌, விமலாதித்தன்‌, 
கங்காதித்தன்‌, யமஆதீத்தன்‌ என்பார்கள்‌. 


குடந்தை நாகேசுவரர்‌ தீருக்கோயில்‌, தேர்‌ போன்ற 
மண்டபத்தை, இழுத்துச்‌ செல்லும்‌ குதிரையும்‌, சக்கரமும, 
சிற்பக்கலைக்‌ கருவூலங்கள்‌. சக்கரத்தில்‌ 12 ஆதித்தர்களும்‌, 
12 தாமரைத்தண்டங்களும்‌ உள்ளன. 60 அன்னங்களைக்‌ 
கொண்ட வட்டவடிவமான அன்னவரி அறுபது ஆண்டுகளையும்‌, 
12 தாமரைத்தண்டங்கள்‌, 12 மாதங்களையும்‌ குறிப்பதாகும்‌. 









அருள்மிகு 
ஓளஷதபுரீசுவார்‌ திருக்கோயில்‌ 


மருங்கப்பள்ளம்‌ 


குஞ்சை மாவட்டத்தின்‌ தென்‌ கோடியிலுள்ள பேராவூரணிக்கு 
கிழக்கில்‌ 8 கி.மீ தொலைவில்‌ உள்ள திருத்தலம்‌. குருவிக்கரம்பை 
அருகில்‌ உள்ளது. “அருமருந்துடையார்‌' என்று ஈசுவரனும்‌, 
“அருமருந்து நாயகி' என்று அன்னையும்‌ தீருநாமங்‌ கொண்டு 
எழுந்தருளியுள்ள தீருத்தலங்கள்‌ பல உள்ளன. மருந்தீசுவரர்‌ என்ற 
பெயரோடு ஒளஷத்சுவரர்‌ எனும்‌ வடமொழிப்பெயர்‌ கொண்டூ ஈசன்‌ 
அருள்பாலிக்கும்‌ தலம்‌ இது. 

இந்தத்‌ திருத்தலத்தின்‌ பெயரே “ஒளஷதபுரி' என்றும்‌ 
'மருந்துப்பள்ளம்‌' என்று இருந்து, தற்போது மருவி 'மருங்கப்பள்ளம்‌' 
ஆகியுள்ளது - நோய்‌ தீர்க்கும்‌ பெருமை பெற்றது. தஞ்சையை 
ஆண்டூவந்த இரணடாம்‌ சரபோஜி மன்னர்‌ இத்தலத்தீன பெருமையை 
அறிந்து, மருந்துப்பள்ளம்‌ என்று அன்று அழைக்கப்பட்ட 
கிராமத்தையே தீருக்கோயிலுக்குஇனாமாக வழங்கியுள்ளார்‌ என்பது 
வரலாறு. 

நோய்வாய்ப்பட்டவர்கள்‌ தாமரை மலர்கள்‌ நீரம்பிய 
திருக்குளத்தில்‌ நீராடிவிட்டு அருமருநதுடையாரையும்‌, அரு 
மருந்துடைய நாயகியாக விளங்கும்‌ பெரிய நாயகியையும்‌ வணங்கி 
குணம்‌ பெறுகின்றனர்‌. 


திருவிழாக்கள்‌ : மகாசிவாரத்திரி, மாசி மகம்‌ 

ரயில்‌ நிலையம்‌ : பேராவூரணி 

அஞ்சலகம்‌ : குருவிக்கரம்பை - 614 802 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ கரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04373 - 232029 ஸ்ேத்தாளூரி 


அணை... அனார்‌. 


அருள்மிகு 
மாயம்யெருமாள்‌ திருக்கோயில்‌ 
ஏனாதீ கரம்பை 


குஞ்சாவூருக்கு தென்கோடியில்‌ உள்ள பட்டுக்கோட்டை 
யிலிருந்து, புதுக்கோட்டை செல்லும்‌ சாலையில்‌ உள்ள ஆவணம்‌ 
என்னுமிடத்திற்கு அருகில்‌ உள்ளது. அறந்தாங்கி வழியாகவும்‌ வந்து 
சேரலாம்‌. 

‘அரியும்‌ அரனும்‌' ஒருவரே என்பதை உலகோர்க்கு 
எடுத்துக்கூறும்‌ வகையில்‌, சங்கரநாராயணராகவே சுயம்புலிங்கமாக 
எழுந்தருளியுள்ளார்‌ மாயம்பெருமாள்‌. 

தானே முளைத்தெழுந்த இந்த திருமேனியை இப்பகுதியைச்‌ 
சேர்ந்த மக்கள்‌ மேற்பகுதியில்‌ தீருமண்ணும்‌, கீழ்ப்பகுதீயில்‌ தீருந்றும்‌ 
இட்டு வழிபடும்‌ அதிசயம்‌ நிகழ்கிறது. அது தவிர, வேண்டியவரங்கள்‌ 
கந்து, மாயம்‌ புரியும்‌ பெருமாளாகவே மக்கள்‌ கருதுகின்றனர்‌. 

கருவறைக்குள்‌ சென்று எவர்‌ வேண்டுமானாலும்‌ பூசை 
செய்யும்‌ மரபு உள்ளது. சிறந்த பிரார்த்தனைத்‌ தலம்‌ இது. 


திருவிழாக்கள்‌ : புரட்டாசி சனிக்கிழமைகள்‌ 

ரயில்நிலையம்‌ : பேராவூரணி 

அஞ்சலகம்‌ : ஆவணம்‌ - 614 623 

வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04373 - 232029 ஸஆத்தாளூறி 


அருள்மிகு 
சோமநாதசுவாமி திருக்கோயில்‌ 


பெருமகளூர்‌ 


குஞ்சை மாவட்டத்தீன்‌ தென்‌ கோடியில்‌ உள்ள பேராவூரணிக்கு 
தெற்கில்‌ உள்ள ரெட்டவயல்‌ அருகில்‌ அமைந்த தீருத்தலம்‌. 

சந்திரனுக்கு “சோமன்‌: என்று பெயர்‌ உண்டு. சந்திரன்‌ வழிபட்ட 
குலங்களில்‌ ஈசுவரன்‌ சோமநாதர்‌, சோமேசுவரர்‌ என்று திருநாமங்‌ 
கொண்டிருப்பார்‌. மிகவும்‌ பழமை வாய்நத சுயம்புலிங்கமாகக்‌ 
கருதப்படும்‌ திருமேனியாக சோமநாத சுவாமி விளங்குகிறார்‌. 
சந்தீரதோஷ பரிகாரத்தலம்‌. 

“திரிபுவனசித்தர்‌' எனும்‌ மகான்‌ உருவாக்கிய ஈசனின்‌ 
சிவலிங்கத்‌ தீருமேனி. சோழமன்னரின்‌ யானை ஒன்று தடாகத்தின்‌ 
உள்ளே இறங்கி, அங்கு வளர்ந்திருந்த தாமரை மலர்‌ ஒன்றைப்‌ பற்றி 
இழுத்தது. அப்போது குருதி கொப்பளிக்க, சோமநாதர்‌ சிவலிங்கத்‌ 
திருமேனி வெளிப்பட்டது. மன்னன்‌ பிழை பொறுத்தருளக்‌ கோரி, 
தாமரைத்‌ தண்டிலான ஈசனின்‌ தீருமேனியைக்‌ கட்டித்‌ தழுவினான்‌. 

அம்மன்னன்‌ அணிந்த முத்துமாலை மணிகளின்‌ பதீவுகள்‌ 
அரைவட்டங்களாக மூலவர்‌ தீருமேனியில்‌ படிந்துள்ளதை இன்றும்‌ 
காணமுடிகிறது. ஈசனின்‌ ஆணையை ஏற்று சோழமன்னன்‌ 
உருவாக்கீய திருக்கோயிலே, சோமநாத சுவாமி தீருக்கோயிலாகும்‌. 
“அழகம்மையாக' சுந்தராம்பிகை எனும்‌ பெயர்‌ கொண்டு அன்னை 
எழுந்தருளியுள்ளார்‌. சிறந்த பரிகாரத்‌ தலமாக விளங்குகிறது 
பெருமகளூர்‌. 


திருவிழாக்கள்‌ : மாத சிவராத்திரி, திருவாதிரை, ஐப்பசி 
அன்னாபிசேகம்‌ ஆகிய நாட்கள்‌ 

ரயில்நிலையம்‌ : பேராவூரணி 

அஞ்சலகம்‌ : பெருமகளூர்‌ 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04373- 232029 ஸ்ேத்தாளூறி 


“மூழுசூட்டும்‌ விழா”? ஏன்‌? 

நாடாளும்‌ உரிமையை மாமன்னருக்கு 
அளிப்பதையே முடிகட்டும்‌ விழா என்பர்‌. எம்பெருமானுக்கு 
முடிசூட்டும்‌ விழா: சில திருத்தலங்களில்‌ நடைபெறுகிறது. 
மதுரையில்‌ மீனாட்சியம்மையே மதுரை ஆளும்‌ அரசியாக: 
முடிூடுவதும்‌ செங்கோல்‌ பெறுவதும்‌, சித்திரை பெருந்‌ 
திருவிழாவின்‌ எட்டாம்‌ நாள்‌ நடைபெறும்‌. 

உக்ரபாண்டியனாக அவதரித்த முருகப்‌ 


பெருமானுக்கு, முடிசூட்டூம்‌ விழா, திருப்பரங்குன்றத்தில்‌ 
நடைபெறுகிறது. நெல்லையில்‌ சிவபெருமான்‌ மாமன்னராக 
வீற்றிருந்து ஆட்சிபுரிந்து நினைவூட்டும்‌ வகையில்‌, 
சித்திரைத்‌ திருவிழாவில்‌ “பட்டாபிஷேக விழா: வும்‌ செங்கோல்‌ 


அளிப்பதும்‌ நடைபெறுகிறது. 

திருவாரூரில்‌. தியாகேசர்‌, சந்தீரகேசர மூர்த்தியைக்‌ 
கொண்டு திருவிழாக்கள்‌ நடத்திட அனுமதிப்பதை 
“சந்திரசேகரப்பட்ட உற்சவம்‌” என்று கூறுவர்‌. 





அருள்மிகு 
அட்சயபுரீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
விளங்குளம்‌ 





குஞ்சை மாவட்டத்தின்‌ தென்‌ கோடியில்‌ உள்ள பேராவூரணிக்கு 
தென்கீழக்கே 12 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. விளாமரங்கள்‌ அடர்ந்து 
வளர்ந்திருந்த பகுதி என்பதால்‌ விளாங்குளம்‌ எனும்‌ பெயர்‌ பெற்றது. 

சனிதோஷம்‌ மற்றும்‌ உடல்‌ ஊனம்‌ நீங்கப்பெறும்‌ தோஷ 
பரிகாரத்தலமாக விளங்குகிறது. தலமரம்‌ - விளாமரம்‌, புனித தீர்த்தம்‌ - 
ஞானவாவி. 

தீருவிளாமுடைய தம்பிரான்‌ என்று அழைக்கப்பட்ட ஈசுவரன்‌, 
குற்போது அட்சயபுரீசுவரர்‌ எனும்‌ திருநாமம்‌ பெற்றுள்ளார்‌. அட்சய 
திருதீயை நாள்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்படும்‌ திருத்தலம்‌. 

சூரிய தேவனின்‌ இரு மகன்களான சனீச்சுரனும்‌ எமதருமனும்‌, 
பகை கொண்டிருந்தனர்‌. ஒரு சமயம்‌, மூத்தவன்‌ சனீசுவரனை, 
இளையவன்‌ எமன்‌ தனது கதாயுதத்தால்‌ அடித்து, காலில்‌ ஊனம்‌ 
ஏற்படச்‌ செய்தான்‌. 


தை க கவு 


மானிட உருவில்‌ சனீசுவரன்‌ பிச்சை ஏந்திப்‌ பிழைக்க நேரிட்டது. 
அவன்‌ செல்லும்‌ பாதையில்‌ விளாவனத்தைக்‌ கடக்கும்போது, ஒரு 
விளாமரத்தின்‌ வேர்‌ இடறி, பள்ளத்தில்‌ விழ நேரிட்டது. அன்று - சித்திரை 
வளர்பிறை, பூசம்‌ நட்சத்திரம்‌, சனிக்கிழமை ஒன்று சேர்ந்த நாள்‌ - பூச 
நட்சத்திரத்தின்‌ தேவதை சனீசுவரன்‌. சனீசுவரன்‌ விழுந்த பள்ளமே, 
'பூசஞானவாவி' எனும்‌ புனித தீர்த்தம்‌ ஆகியது. 

கீழே விழுந்த சனீசுவரனை ஞானவாவி கரையேற்றிய போது 
எம்பெருமான்‌ இடபாரூடராகக்‌ காட்சிதந்து, அவனது கால்‌ ஊனத்தையும்‌ 
போக்கி அருளினார்‌ என்பது தலபுராணம்‌. 

அன்னை அபிவிருத்தீநாயகி எனும்‌ தீருநாமங்‌ கொண்டுள்ளாள்‌ 
என்றும்‌ குறையாத செல்வம்‌ அருளும்‌ ஈசன்‌ அட்சயபுரீசுவரரோடு, 
அதனை மேன்மேலும்‌ பெருகீடச்‌ செய்யும்‌ அபிவிருத்தி நாயகியாக 
அன்னை எழுந்தருளியுள்ளாள்‌. 


திருவிழாக்கள்‌ : அட்சயதிருதியை மிகச்சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ 


படுகிறது. பூச நட்சத்திர நாட்கள்‌ தனிச்சிறப்பு 
பெற்றவை. 


ரயில்‌ நிலையம்‌ : பேராவூரணி 

அஞ்சலகம்‌ : விளாங்குளம்‌ - 614 612 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04373 - 232029 ஆத்தாளூரி 


எண்வகை வீணைகள்‌ 
கின்னர வீணை வாயு வீணை 


கிம்புரு வீணை நாரத வீணை 


ருத்ர வீணை தும்புரு வீணை 


முக வீணை கந்தர்வ வீணை 





